400/6. 11535 


3. கார்‌ நாற்பது 


ஆசிரியர்‌: மதுரைக்‌ கண்ணங்‌ கூத்தனார்‌ 
தந்தையார்‌: கண்ணன்‌ 
நாடு: பரண்ட. நாடு 
காலம்‌: கி. பி. 750-- 775, 


இந்நூல்‌ நானாற்து என்ற தொகை நூலில்‌ முன்றாவதாக 
உள்ளது. இந்நூல்‌ 40 செய்யுட்களைப்‌ பெற்றது. இது பதி 
னெண்‌ கீழ்க்கணக்கு நூலில்‌ கடவுள்‌ வாழ்த்துப்‌ பெறாத நூல்‌ 
களில்‌ ஒன்று. இன்னிசை, நேரிசை வெண்பாக்களால்‌ இயற்றப்‌ 
பட்டுள்ளது. கார்காலத்தின்‌ இயல்புகளை எடுத்துக்‌ கூறுகிறது. 
இது அகப்பொருள்‌ பற்றியதாகும்‌. ஆகவே இந்நூல்‌ காலமும்‌ 
எண்ணும்‌ பெற்று நூற்குப்‌ பெயராயிற்று என்க, 


இந்நூலின்‌ ஆசிரியர்‌ கூத்தனார்‌ என்பதும்‌, கண்ணன்‌ என்‌ 
போரின்‌ மகனாவார்‌ என்பதும்‌ “மதுரைக்‌ கண்ணங்‌ கூத்தனார்‌” 
என்பதால்‌ அறியப்படுகிறது. 


இவரது ஊர்‌ மதுரை என்பதால்‌ இவரைப்‌ பாண்டிய நாட்டி 
னர்‌ எனக்‌ கூறப்பட்டது. 


சமயநிலை: முதற்‌ செய்யுளில்‌ (பொரு கடல்வண்ணன்‌” என்று 
திருமாலைப்‌ பாடியிருப்பதாலும்‌, பின்னர்‌ “நாஞ்சில்‌ வலவன்‌” (19) 
என்று பலராமனைக்‌ குறிப்பிடுவதாறும்‌ இவரை வைணவர்‌ என்பர்‌. 
ஆனால்‌ சிவனுக்குரிய கார்த்திகைத்‌ தீபத்தைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடு 
வதை நோக்கின்‌, இவர்‌ சர்வ சமயக்‌ கொள்கையினர்‌ எனக்‌ 
கொள்ளுதலே ஏற்புடைத்து. 


78 


காலம்‌: இன்னா, இனியவை நாற்பதுக்கு அடுத்தும்‌, கள 
வழி நாற்பதுக்கு முன்னும்‌ வைத்திருக்கும்‌ முறையை நோக்கி 
இவரது காலத்தை அமைக்கலாமேயன்‌ றி, வேறுவகை காண 
இயலவில்லை. ஆதலின்‌ இவரது காலம்‌ கி. பி. 750 — 775க்கு 
இடைப்பட்ட காலமெனல்‌ சால்புடைத்து. 


இந்நூல்‌ அகத்திணையில்‌ முல்லைத்திணையின்‌ பாற்பட்டது. 
முல்லைத்‌ திணையின்‌ முதற்பொருளாகிய கார்காலத்தை அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டு இயற்றப்பட்டுள்ளது. முல்லையாவது 
இருத்தலும்‌ இருத்தல்‌ நிமித்தமுமாகும்‌. அஃதாவது தலைவன்‌ 
யாதேனும்‌ ஒரு காரணம்‌ பற்றிப்‌ பிரிய, தலைவி அவன்‌ வரும்‌ 
வரை ஆற்றியிருத்தலைக்‌ குறிக்கும்‌. அதுபோது தலைவன்‌ 
இன்னபோது வருவேன்‌ என்று கூறிச்‌ செல்வதும்‌, குறித்த 
காலம்‌ வந்தும்‌, அவன்வாராது கடப்பானேயானால்‌, அதுபோழ்து 
தலைவி ஆற்றாமை மிக்கு வருந்தும்‌ நிலையும்‌, அது காரணமாக 
அவளது கற்பின்‌ அருமையும்‌, அன்பின்‌ பெருமையும்‌ வெளிப்‌ 
பட அமைத்துக்‌ கூறுதலாகும்‌. 


இந்நூலின்கண்‌ “கார்காலத்து வருவேன்‌” என்று தலைமகன்‌ 
கூ.றிச்‌ சென்றானாக, கார்காலம்‌ வந்தும்‌, அவன்‌ வாராமையினால்‌ 
அவள்‌ ஆற்றும்‌ அருமைகளைச்‌ சுருங்கச்‌ சொல்லி விளங்கவைக்‌ 
கும்‌ திறம்‌ போற்றற்குரியது. ஒவ்வொரு செய்யுளிலும்‌ கார்‌ 
காலத்தின்‌ தன்மைகள்‌ அழகழகாக எடுத்துக்‌ கூறப்பட்டுள்ளது. 
உவமைகள்‌ உள்ளத்தை உருக்கும்‌ பான்மையீன. இந்நூலின்‌ 
அருமை பெருமைகளை அறிந்த வீரசோழியம்‌ முதலிய நூல்கள்‌ 
எடுத்தாண்டு பெருமை தந்துள்ளன. 


79 


வானவில்‌ 


தோழி தலைமகளை நோக்கி, “வானவில்‌ தோன்றி மழை 
பொழியும்போது வருவதாகக்‌ கூறிச்‌ சென்றார்‌. தலைவர்‌. 
மழையும்‌ சொரியலாயிற்று, அவர்‌ வந்திடுவார்‌!” என்று 
பருவங்காட்டி ஆற்றுவித்தாள்‌. 

பொருகடல்‌ வண்ணன்‌ புனைமார்பில்‌ தார்போல்‌ 

திருவில்‌ விலக்‌[கு]ஊன்றித்‌ தீம்பெயல்‌ தாழ. 

வருதும்‌ எனமொழிந்தார்‌; வாரார்கொல்‌? வானம்‌ 

க௫இருக்‌(து.) ஆலிக்கும்‌ போழ்து. 1 

புஃரை: பொருகடல்‌ - கரையை மோதும்‌ கடல்‌ அலையி 
னது; வண்ணன்‌ - நிறத்தையுடைய திருமால்‌, மார்பில்‌ - மார்‌ 
பினில்‌, புனை - அணிந்த, தார்போல்‌ - பூமாலைபோன்ற, திரு 
வில்‌ - வானவில்லை, விலங்கு - குறுக்காக, ஊன்றி - நிறுத்தி, 
தீம்‌ - இனிய, பெயல்‌ - மழை, தாழ - வீழ, வருதும்‌ - வரு 
வேம்‌, என - என்று, மொழிந்தார்‌ - சொல்லிச்‌ சென்றவர்‌; 
வானம்‌ - மேகமானது, கர இருந்து - கருக்கொண்டு, ஆலிக்‌ 
கும்‌ - மழைத்‌ துளிகளைச்‌ சொரியும்‌, போழ்து - இக்காலத்தில்‌, 
வாரார்கொல்‌ - வாராரோ? (வருவார்‌). 


க-ரை: “திருமாலின்‌ மாலை போல வானவில்‌ தோன்‌ றி, 
மழை பொழியும்போது வருவேம்‌” என்றார்‌. “இப்போது 
கார்காலம்‌ தோன்‌ றிவிட்டது. அவர்‌ வருவார்‌? என்று தலை 
வியைத்‌ தோழி ஆற்றுவித்தாள்‌. 

திருவில்‌ - வானவில்‌. விலங்கு - குறுக்கு. *கொடும்‌ 
புணரி விலங்குபோழ:- (77-அடி.) மதுரைக்‌ காஞ்சியில்‌ இப்‌ 
பொருள்‌ வருதலை அறிக. . “பொருகடல்‌............ திருவில்‌ 
விலங்கூன்‌ றி என்பது, திருமாலின்‌ மார்பில்‌ பன்னிற 
மலர்களான மாலை மிளிர்வைதப்‌ போன்று வானின்‌ 
குறுக்கே பன்னிறங்கொண்ட வானவில்‌ விளங்கியதைக்‌ 
குறித்தது. பொருவில்‌ - வினைத்தொகை. தாழ - வினையெச்‌ 
சம்‌. வருவார்‌ - குறிப்பால்‌ கொண்டது. ்‌ 


மின்னல்‌ தரது 

தோழி தலைமகளைப்‌ பார்த்து, “வேனிலின்‌ வெம்மை 
அகன்று விட்டது, காடுகள்‌ மலர்களால்‌ அழகு செய்கின்‌ 
னை. அதுமட்டுமா! இதோ ம்‌ தலைவர்‌ அனுப்பிய தூது 
போல வானம்‌ மின்னுகிறது” என்று பருவங்காட்டி ஆற்று 
வித்தாள்‌. 


80 


கடுங்கதிர்‌ நல்கூரக்‌, கார்செல்வம்‌ எய்த, 
நெடுங்காடு நேர்சினை ஈனக்‌, _— கொடுங்குழாய்‌! 
இன்னே வருவர்‌ நமரென்‌ [அனு] எழில்வானம்‌ 
மின்னும்‌ அவர்தூ[து] உரைத்து. 2 
ருஃரை: கொடுங்குழாய்‌-வளைந்து தொங்குகன்‌ ற குழையை 
யுடையாய்‌! கடும்‌ கதிர்‌ - சூரியனின்‌ வெவ்விய கதிர்‌, நல்கூர - 
மெலிவடைய, கார்‌ - கார்காலம்‌, செல்வம்‌ - வளப்பத்தை, 
எய்த - பொருந்த, நெடும்‌ காடு - பரந்த காடெல்லாம்‌, நேர்‌ 
சினை - மிகுந்த அரும்புகளை, ஈன - கொடுக்க, எழில்‌ - அழகு 
மிகுந்த கரிய நிறத்தினையுடைய, வானம்‌ - மேகமானது. நமர்‌ - 
நம்மவராகிய தலைவர்‌, இன்னே - இப்பொழுதே, வருவர்‌ 
என்று - வருவார்‌ என்று, அவர்‌ - நம்‌ தலைவரது; தூது - தூதாக, 
உரைத்து - அறிவித்தல்போல்‌, மின்னும்‌ - மின்னுகின்றது! . 
கரைஃ கோடை கழிய, கார்காலத்தில்‌ பூக்கும்‌ மலர்கள்‌ 
எங்கும்‌ மலர, தலைவர்‌ வருவர்‌ என்பதை அவர்‌ அனுப்பிய 
தூதுபோல வானம்‌ மின்னுகின்‌ றது என்று தோழி தலை 
வியை ஆற்றுவித்தாள்‌. 
கடுங்கதிர்‌ - சூரியன்‌; அன்‌ மொழித்‌ தொகை. 
கொடுமை - வளைவு. “கொடுவாள்‌? என்பதுபோல, வளைவு - 
ஈண்டு வளைந்து தொங்கலைக்‌ குறித்தது. குழை - ஒரு 
வகைக்‌ காதணி. நேர்‌ - மிகுதி. எழில்‌ - அழகு; எழுச்சி. 


வருத்தும்‌ மழை 

தோழி, “அந்தோ! பாதிரிப்‌ பூக்கள்‌ காற்றால்‌ அலக்‌ 
கழிக்கவும்‌, ஆலங்கட்டிகள்‌ வீழ்ந்து சிதறவும்‌, மழையோ 
நேற்றுமுதல்‌ தொடங்கிவிட்டது. தலைவியாது செய்வாள்‌! 
எவ்வாறு அவளை ஆற்றுவிப்பது”” என்று தனது ஆற்றா 
மையை உரைத்தாள்‌. 

வரிரகிறப்‌ பாதிரி வாட, வளிபோழ்ந்‌[து] 

அயிர்மணல்‌ தண்புறவின்‌ ஆலி-- புரள, 

உரும்‌இடி வானம்‌ இழிய, எழுமே 

நெருநல்‌ ஒருத்தி திறத்து: 3 

மரை: வரிநிறம்‌ - வரியொடு நிறமும்‌ உடைய, பாதிரி - 
பாதிரிப்‌ பூக்கள்‌, வளி - காற்று, போழ்ந்து - ஊடறுக்கப்‌ 
பட்டு, வாட - வாடவும்‌, அயிர்‌ மணல்‌ - மென்மையான மண 
லுடைய, தண்புறவின்‌ - குளிர்ந்த காட்டின்‌ கண்‌, ஆலி - 


81 


ஆலங்கட்டிகள்‌, புரள - சிதறிவீழவும்‌, உரும்‌ இடி - முழக்கத்‌ 
துடன்‌ இடிக்கும்‌, வானம்‌ - மேகமானது, நெருநல்‌ - நேற்று 
முதலாக, ஒருத்தி திறத்து - (தனித்திருக்கும்‌) ஒருத்தியிடத்து 
(அவளை வருத்தல்‌ வேண்டி), இழிய - மழை பொழிய, எழும்‌ - 
தொடங்கிவிட்டது. 

க-ரை: பாதிரிப்‌ பூக்கள்‌ வாடவும்‌, ஆலங்கட்டிகள்‌ 
சிதறி வீழவும்‌, இடியொடு வானம்‌ நேற்று முதல்‌ மழையும்‌ 
பொழியத்‌ தொடங்கியது. இது தலைவியை இன்னும்‌ வருத்‌ 
தத்தில்‌ செலுத்தும்‌. என்‌ செய்வது! எனத்‌ தோழி தன்‌ 
ஆற்றாமையைக்‌ கூ றினாள்‌. 

பாதிரி - இது வேனிற்பூ. வெண்மை, பொன்மை, மங்‌ 
கிய செம்மை முதலிய நிறங்களில்‌ உண்டு. போழ்தல்‌-ஊட 
அக்கப்படல்‌, அயிர்‌ மணல்‌ - நுண்‌ மணல்‌; இளமணல்‌, 
ஆலி - ஆலங்கட்டி. நீர்‌ திரண்டகட்டி ; பனிக்கட்டி. 


பசலைக்கு மருந்து 


தோழி, “மயில்‌ ஆடவும்‌, கொன்றைகள்‌ பூக்கவும்‌, 
வண்டுகள்‌ மலர்களை வட்டமிட்டுப்‌ பாடவும்‌ கார்காலம்‌ வந்‌ 
தது உறுதியாயிற்று. ஆதலின்‌ ௩ம்‌ தலைவரும்‌ வருவர்‌. 
மின்‌ பசலைக்கு அவ்வருகையே மருந்தாயிற்று” என்று தலை 
வியை ஆற்றுவித்தாள்‌. 

ஆடு மகளிரின்‌ மஞ்ஞை அணிகொளக்‌, 

காடும்‌ கடுக்கை கவின்பெறப்‌ பூத்தன; 

பாடுவண்‌[டு] ஊதும்‌ பருவம்‌; பணைத்தோளி! 

வாடும்‌ பசலை மருந்து. 4 


புரை: ஆடும்‌ - கூத்து ஆடும்‌, மகளிரின்‌ - மகளிரைப்‌ 
போல, மஞ்ஞை - மயில்கள்‌, அணிகொள - அழகுபெற, 
காடும்‌ - காடுகளும்‌, கடுக்கை - கொன்றைகள்‌, கவின்பெற - 
அழகுபெற, பூத்தன - மலர்ந்தன; பாடு வண்டு - பாடுகின்ற 
வண்டுகளும்‌, ஊதும்‌ - (மலர்களைச்‌ சூழ்ந்து வட்டமிட்டு) ஒலிக்‌ 
கும்‌; (ஆதலால்‌) பனைத்தோளி - முங்கில்போலும்‌ தோளினை 
யுடையாய்‌, பருவம்‌ - இக்கார்காலமானது, வாடும்‌ - வருத்து 
கின்ற, பசலை - பசலை நோய்க்கு, மருந்து - மருந்தாகும்‌. 


க-ரை: “மயில்‌ ஆடவும்‌, கொன்றைகள்‌ பூக்கவும்‌, 
வண்டுகள்‌ பாடவும்‌ கார்காலம்‌ வந்ததை அறிவித்தது. 
ஆதலின்‌ தலைவர்‌ வருவார்‌. இவைகள்‌, நின்‌ பசலை நீங்க 
மருந்தாகும்‌? எனத்‌ சுலைவியை ஆற்றுவித்தாள்‌ தோழி. 


82 


மகளிரின்‌ - இன்‌ உவம உருபு. மயில்கள்‌ ஆடலை ஆடு 
மகளிருக்கு உவமையாக்கப்பட்டது. மலர்களில்‌ வண்டுகள்‌ 
சூழ்ந்து வட்டமிட்டு ஒலிப்பதைப்‌ பாடுவதாகக்‌ குறித்துள்‌ 
ளார்‌. 


சொல்‌ அஞ்சிச்‌ சென்முர்‌ 
தலைவியைத்‌ தோழி, **இதோ பார்‌! பட்டுப்‌ பூச்சிகள்‌ 
பரந்து தவழ்தலை. பொருள்‌ தேடச்‌ சென்ற ௩ம்‌ தலைவர்‌ 
வருவது உறுதி?” எனப்‌ பருவங்காட்டி ஆற்றுவித்தாள்‌. 
இகழுகர்‌ சொல்‌௮ஞ்சிச்‌ சென்றார்‌ வருதல்‌, 
பகழிபோல்‌ உண்கண்ணாய்‌! பொய்அன்மை; ஈண்‌ 
பவழம்‌ சிதறி யவைபோலக்‌ கோபம்‌ [டைப்‌ 
தவமும்‌ தகைய புறவு. 5 
ப-ரை: பகழிபோல்‌ - அம்புபோலும்‌, உண்‌ கண்ணாய்‌ - 
கவர்ச்சியுடைய கண்களையுடையாய்‌! ஈண்டை - இவ்விடத்து; 
பவழம்‌ - பவழமானது; சிதறியவை போல - சிந்தியவைபோல, 
புறவு - காடுகள்‌, கோபம்‌ - தாம்பலப்‌ பூச்சிகள்‌, தவழும்‌ 
தகைய - பரந்துகிடக்கும்‌ தகுதியையுடையனவாயின; (ஆத 
லால்‌) இகழுநர்‌ - இகழ்வார்‌ கூறும்‌, சொல்‌ - பழிச்சொல்லுக்கு, 
அஞ்சி - பயந்து, சென்றார்‌ - (பொருள்‌ தேடச்‌) சென்ற நம்‌ 
தலைவர்‌, வருதல்‌ - மீளவருதல்‌, பொய்‌ அன்மை - மெய்யாம்‌. 
க-ரை: காடுகளெல்லாம்‌ தாம்பலப்‌ பூச்சிகள்‌ பரந்து 
கார்‌ காலத்தை உணர்த்திற்று. ஆதலின்‌ பொருள்‌ தேடச்‌ 
சென்ற ௩ம்‌ தலைவர்‌ விரைவில்‌ மீளுதல்‌ உண்மை, என்று 
தோழி தலைவியை ஆற்றுவித்தாள்‌. 
முயற்சியாற்‌ பொருள்தேடி, அறம்‌ செய்யாதார்‌ பழி 
பெறுவோராதலின்‌ “இகழுநற்‌ சொல்‌அஞ்சி: என்றார்‌. சென்‌ 
றார்‌ - வினையாலணையும்‌ பெயர்‌. பகழி - வடிவும்‌ தொழிலும்‌ 
பற்றிய உவமை. தலைமகள்‌ வருத்த மிகுதியால்‌ தான்‌ 
அணிந்திருந்த பவழவடத்தை அறுத்துச்‌ சிதறினால்‌ என்‌ 
பதைப்‌ பவழம்‌ சிதறி” எனக்‌ குறித்துள து. கோபம்‌ - கார்‌ 
காலத்தில்‌ தோன்றும்‌ செந்நிறப்‌ பூச்சிகள்‌. தாம்பலப்பூச்சி, 
பட்டுப்‌ பூச்சி என்பர்‌. பொய்‌ அன்மை - மெய்மை. 


கரலந்‌ தரழ்க்காதீர்‌ 


தோழி தலைவியை விளித்து, “வெகு தொலைவு சென்ற 
நம்‌ தலைவரை, ஆங்குள்ள மேகமே இடித்துக்காட்டி , காலந்‌ 


83 


தாழ்க்கா தீர்‌, செல்லும்‌ என்று அறிவுறுத்தும்‌? என்று பரு 

வங்காட்டி ஆற்றுவித்தாள்‌. - 
தொடிஇட ஆற்று தொலைந்ததோள்‌ நோக்கி, 
வடுவிடைப்‌ போழ்ந்‌(து)அகன்ற கண்ணாய்‌! வருந்தல்‌! 
கடி(து)இட வானம்‌ உரறும்‌, நெடுஇடைச்‌ 
சென்றாரை நீடல்மின்‌ என்று. 20: 


1/-ரை: வடு இடை - மாவடுவின்‌ நடுவே, போழ்ந்து - 
பிளந்தாற்போன்ற, அகன்ற - பரந்த, கண்ணாய்‌ - கண்களை 
யுடையாய்‌, கடிது இடி - கடுமையாக இடிக்கும்‌, வானம்‌ - 
மேகம்‌, நெடு இடை - நெடிய வழியிடத்து, சென்றாரை - 
சென்ற நம்‌ தலைவரை, நீடல்‌ மின்‌ என்று - காலந்தாழீக்காதீர்‌ 
என்று கூறி, உரறும்‌ - இடிக்கும்‌; (ஆதலால்‌) தொடி இட 
ஆற்றா - வளையை அணியப்‌ பொருது, (அது கழறும்‌ நிலை), 
தொலைந்த - மெலிந்த, தோள்‌ நோக்கி- தோள்களைப்‌ பார்த்து, 
வருந்தல்‌ - வருந்தாதே. 

க-ரை: பொருள்‌ தேடிச்சென்ற ௩ம்‌ தலைவரைக்‌ காலந்‌ 
தாழ்க்காதீர்‌ என்று இடிகளே அறிவிக்கும்‌. ஆதலின்‌ 
மெலிந்த தோள்நோக்கி வருந்தாதே. 

தொடிஇட ஆற்று தொலைந்ததோள்‌ - இஃது உறுப்பு 
நலன்‌ அழிந்ததைப்‌ பிரிவால்‌ குறித்தது. போழ்ந்தால்‌ - 
போழ்ந்து என்று திரிந்து நின்றது. போழ்ந்து - என்பதில்‌ 
போல்‌ எனும்‌ உவமஉருபும்‌ தொக்கது. நெடுவிடை. - மரூஉ. 
நெட்டிடை என்பது வழக்கு. 


தகையாளன்‌ 
தோழி தலைவியிடம்‌, **பொருள்‌ தேடிச்‌ சென்ற ௩ம்‌ தலை 
வரை, வேள்வித்தீ எழுப்பும்‌ புகைபோல எப்‌ பக்கமும்‌ 
மேகம்‌ மின்னி மழையையச்‌ சொரிந்து, நினைவூட்டி 
அழைத்து வரும்‌” என்று பருவங்காட்டி ஆற்றுவித்தாள்‌. 
நச்சியார்க்‌(கு) ஈதலும்‌, ஈண்ணார்த்‌ தெறுதலும்‌, 
தற்செய்வான்‌ சென்றார்த்‌ தரூஉம்‌; தளரியலாய்‌! 
பொச்சாப்‌(பு) இலாத புகழ்வேள்வித்‌ தீப்போல 
எச்சாரும்‌ மின்னும்‌, மழை, சீ 
பரை: தளர்‌ இயலாய்‌ - தளர்ந்த இயல்பினையுடையாய்‌, 
நச்சியார்க்கு - நம்மை விரும்பியவர்க்கு, ஈதலும்‌ - கொடுத்த 


84 


லும்‌, நண்ணார்‌ - (விரும்பாத) பகைவரை, தெறுதலும்‌ - அழித்‌ 
தலும்‌, தற்செய்வான்‌ - தாம்‌ செய்வான்‌ வேண்டி, சென்றார்‌ - 
சென்றவரை, பொச்சாப்பு - மறதி, இலாத - இல்லாத, புகழ்‌ - 
புகழையுடைய, வேள்வித்‌ தீ போல - வேள்வித்‌ தீயைப்போல, 
எச்சாரும்‌ - எப்‌ பக்கமும்‌, மின்னும்‌ - மின்னுதலைச்‌ செய்யும்‌, 
மழை - மழையானது, தரும்‌ - (அவரை அழைத்துக்கொண்டு) 
வரும்‌. 

குரை: விரும்பியோர்க்களிக்கவும்‌ ம வேண்டாரை 
அழிக்கவும்‌, தன்புகழை நிலை நிறுத்தவும்‌, பொருள்தேடச்‌ 
சென்ற தலைவரை மழையே நம்‌ நினைவை எழுப்பி அழைத்து 
வரும்‌. 


அறம்‌ செய்வதற்கும்‌ பகை அழித்தலுக்கும்‌ பொருள்‌ 
ேதடல்‌ வேண்டும்‌. அதனால்‌ பிரிதல்‌ இன்றியமையாதது 
என்பதை ஈ௩ச்சியார்க்கீதலும்‌ ஈண்ணார்த்‌ தெறுதலும்‌” என்‌ 
ரர்‌. “தளர்‌ இயலாய்‌? என்பது பிரிவினால்‌ உறுப்பு கலனழிக்‌ 
ததை உணர்த்திற்று, “தற்செயலான்‌ சென்றார்‌?- ஒருமைப்‌ 
பன்மை மயக்கம்‌. தரூஉம்‌ - செய்யுளிசை அளபெடை. 
வேள்வித்தீ எப்பக்கமும்‌ பரவல்‌ போல்‌ மழை பெய்தலும்‌, 
தீயின்‌ ஒளிபோல்‌ மின்னல்‌ மின்னுதலையும்‌ உவமம்‌ 
விளக்குகின்றது. 


புறவே கூறும்‌ 

தோழி தலைவியிடம்‌, “£புகழ்வேண்டிப்‌ பொருள்தேடச்‌ 
சென்ற ௩ம்‌ தலைவரைக்‌ காயாமலர்ந்த காடு, நின்‌ கண்ணை 
நினைவுறுத்தி அழைத்து வரும்‌” என்று பருவங்காட்டி 
ஆற்றுவித்தாள்‌. 

மண்‌ இயல்‌ ஞாலத்து மன்னும்‌ புகழ்வேண்டிப்‌ 

பெண்‌ இயல்‌ நல்லாய்‌! பிரிந்தார்‌ வரல்கூறும்‌; 

கண்‌ இயல்‌ அஞ்சனம்‌ தோய்ந்தபோல்‌ காயாவும்‌ 

துண்‌ அரும்‌(பு) ஊழ்த்த புறவு. 8 

புரை: பெண்‌ இயல்‌ நல்லாய்‌ - பெண்தன்மைகொண்ட 
நல்லாய்‌, மண்‌ இயல்‌ - மண்ணாலான, ஞாலத்து - உலகத்து, 
மன்னும்‌ - நிலைபெறும்‌, புகழ்வேண்டி - புகழை விரும்பி,  பிரிந்‌ 
தார்‌ - பிரிந்துசென்ற நம்‌ தலைவர்‌, வரல்‌ - மீண்டு வருதலை, 
கண்‌ இயல்‌ - கண்ணிற்கேற்ற, அஞ்சனம்‌ - மை, தோய்ந்த 
போல்‌ - உறைந்தது போல, காயா - காயாஞ்செடிகளும்‌, 


85 


நுண்‌ அரும்பு - தனது சிறிய அரும்புகள்‌, ஊழ்த்த - மலரப்‌ 
பெற்ற, புறவு - காடுகளே, கூறும்‌ - அறிவிக்கும்‌. 


க-ரை: புகழை விரும்பிப்‌ பொருள்‌ தேடச்‌ சென்ற ௩ம்‌ 
தலைவரை, ஆங்குள்ள காயாம்பூக்களே நம்‌ நிலாவை அறி 
விக்கும்‌. 


மண்‌ இயல்‌ ஞாலத்து - £மண்டிணி ஞாலத்து? என்றார்‌ 
மணிமேகலை ஆசிரியரும்‌. பெண்‌ இயல்‌ - அச்சம்‌, மடம்‌, 
நாணம்‌ என்பன. இதனைத்‌ தொல்காப்பியர்‌, “அச்சமு 
நாணு மடனுமுந்‌ துறுதல்‌, நிச்சமும்‌ பெண்பாற்‌ குரிய 
வென்ப? (களவியல்‌ - 99 சூ.) என்றார்‌. ஊழ்த்தல்‌ - மலர்தல்‌. 
இப்‌ பொருளை - *இணரூழ்த்து காரு மலர்‌? (குறள்‌ - 650) 
ஆல்‌ அறிக. கண்‌ இயல்‌ அஞ்சனம்‌ - கண்ணின்‌ தன்மை 
யான கருமை, குளிர்ச்சி முதலியன பெற்ற அஞ்சனம்‌ 
என்க. தோய்ந்த - உறைந்த, தயிர்‌ தோய்தல்‌ - தயிர்‌ 
உறைதல்‌ என்பதை நோக்குக. 


வரைக ழன்ற வனிதை 


தோழி தலைவியிடம்‌, £“£இன்சொற் கூறிப்‌ பிரிந்த 
தலைவரைக்‌ கருவிளையும்‌ தோன்‌ றியுமே நினைவுகூட்டும்‌. 
வருந்தற்க?? என்று பருவங்காட்டி ஆற்றுவித்தாள்‌. 
கருவிளை கண்மலர்போல்‌ பூத்தன; கார்க்‌(கு)ஏற்(று) 
எரிவனப்(பு) உற்றன தோன்றி; -- வரிவளை 
மூன்கை இறப்பத்‌ துறந்தார்‌, வரல்கூறும்‌ 
இன்சொல்‌ பலவும்‌ உரைத்து. 9 


முரை: வரிவளை - அழகிய வளைகள்‌, முன்‌ கை - முன்கையி 
னின்று, இறப்ப - கழலு மன்று, இன்‌ சொல்‌ - இனிய . 
சொற்கள்‌, பலவும்‌ உரைத்து - (பிரிவிற்காக)ப்‌ பலவும்‌ 
மொழிந்து, துறந்தார்‌ - பிரிந்து சென்ற நம்‌ தலைவரை, கண்‌ 
மலர்போல்‌ - நம்‌ கண்போல, கருவிளை - கருவிளம்‌ பூக்களும்‌, 
பூத்தன - பூக்கலாயின; கார்க்கு ஏற்று - கார்காலத்திற்குப்‌ 
பொருந்திய, தோன்றி - தோன்றிப்‌ பூக்கள்‌, எரி வனப்பு 
உற்றன - தீயினது செந்நிறத்தை பெற்று மலர்ந்தன; வரல்‌ 
(ஆதலின்‌) நம்‌ தலைவர்‌ வருதலை, கூறும்‌ - (இவை) அறிவிக்கும்‌, 

க-ரை: வளை கழலுமென்று அறிந்தும்‌ இன்‌ சொற்‌ 
கூறிப்‌ பிரிந்த தலைவரை, கருவிளைப்‌ பூக்களும்‌ தோன்‌ றிக 
ளும்‌ நினைவுறுத்தி நும்மிடம்‌ செல்லுமாறு அறிவிக்கும்‌. 


86 


தோன்‌ றி - செங்காந்தள்‌; மணமற்றது. மருதோன்றி 
வேறு, இது மணமுடையது. “௬ுடர்ப்பூக்‌ தோன்‌ றி? 
எனும்‌ குறிஞ்சிப்பாட்டால்‌ (90 - அடி.) “எரி வனப்பு? அறி 
யப்படுகிறது. துறந்தார்‌ - வினையாலணையும்‌ பெயர்‌. 


மேனிதளிர்ப்ப வரும்‌ 

தோழி தலைவியிடம்‌, “இடி முழக்கிற்கு எதிராக 
எருமை முழங்க, இதனைக்‌ கண்ணுறும்‌ தலைவர்‌ விரைவில்‌ 
வருவர்‌ தேரேறி. நின்மேனி பூரிப்படையும்‌””. என்று பரு 
வங்காட்டி ஆற்றுவித்தாள்‌. 
்‌... வான்‌ஏறு வானத்‌(து) உரற, வயமுரண்‌ 

ஆன்‌ ஏற்‌(று) ஒருத்தல்‌ ௮தனோ(டு) எதிர்செறுப்பகீ 

கான்யாற்(று) ஒலியில்‌ கடுமான்தேர்‌ என்தோழி 

மேனி தளிர்ப்ப வரும்‌. , 70 

[ர-ரை: என்‌ தோழி - எனது தோழியே, வான்‌ ஏறு - 
இடி, வானத்து உரற - மேகத்தினிடம்‌ முழக்க, வய - வலி 
யினையும்‌, முரண்‌ - மாறுபாட்டினையுமுடைய, ஆன்‌ ஏறு ஒருத்‌ 
தல்‌ - ஆண்‌ எருமை, அத னோடு - அவ்விடியுடன்‌, எதிர்‌ 
செறுப்ப - எதிராக வெருள்‌ (முழக்கம்‌ செய்ய), கடுமான்‌ 
தேர்‌ - விரைந்த வேகங்கொண்ட குதிரை பூட்டப்பட்ட தேர்‌. 
கான்‌ யாற்று ஒலியின்‌ - காட்டாற்றின்‌ ஒலி போலும்‌ ஒலியினை 
யுடையதாய்‌, மேனி - நின்மேனி, தளிர்ப்ப - தழைக்க, வரும்‌ - 
வரும்‌. 

க-ரை: இடிக்கெதிராக எருமை முழங்க, இதனைக்‌ 
கண்ணுற்ற தலைவர்‌ கடுவிசையுடன்‌ தேர்‌ ஏறி நின்‌ உடல்‌ 
பூரிக்க வருவார்‌. 

வய - வலி, *வயவலியாகும்‌? தொல்காப்பியம்‌. ஆன்‌ - 
எருமை; பசு. தளிர்ப்ப எனும்‌ செயவெனெச்சம்‌ எதிர்காலத்‌ 
தில்‌ வந்தது. தோழி தலைவியைத்‌ தோழி என்றது “அன்னை 
என்னை?- (தொல்காப்பியம்‌ பொருள்‌ - 242) என்பதால்‌ 
அமைக்க. : கடும்‌ தேர்‌ வரும்‌ என்பதால்‌ அதனில்‌ ' 
தோன்றும்‌ தலைவனின்‌ உள்ளக்‌ கிடக்கையை (ஆர்வத்தை) 
வெளிப்படுத்தியது க 
ஐம்மாற்‌ கூந்தல்‌ 

தோழி தலைவியிடம்‌, பொருள்‌ தேடச்‌ சென்ற நம்‌ தலை 
வரை, காந்தள்‌ மலர்களே அறிவிக்க, உடன்‌ திரும்புவர்‌?? 
என்று பருவங்காட்டி ஆற்றுவித்தாள்‌. 


87 


புணர்தரு செல்வம்‌ தருபாக்குச்‌ சென்றார்‌; 

வணர்‌ஒலி ஐம்பாலாய்‌! வல்வருதல்‌ கூறும்‌; 

அணர்த(து)எழு பாம்பின்‌ தலைபோல்‌ புணர்கோடல்‌ 

பூங்குலை ஈன்ற புறவு. 77 

பூு-ரை: வணர்‌ - நெளிவுடைய, ஒலி - தழைத்த, ஐம்‌ 
பாலாய்‌ - ஐவகை செயல்‌ கொண்ட கூந்தலையுடையாய்‌, புறவு - 
காட்டகத்து, அணர்த்து எழு - மேலோக்கி எழும்‌, பாம்பின்‌ 
தலைபோல்‌ - பாம்பின்படத்தைப்‌ போன்ற, புணர்கோடல்‌ - 
இணைந்த காந்தள்கள்‌, பூங்குலை ஈன்ற - பூங்கொத்துக்களை 
நல்க; புணர்தரு - பொருந்துதலையுடைய, செல்வம்‌ - 
பொருளை, தருபாக்கு - கொண்டுவர, சென்றார்‌ - சென்ற நம்‌ 
தலைவர்‌, வல்வருதல்‌ - விரைந்து வர, கூறும்‌ - அறி 
விக்கும்‌ . 

க-ரை: காடுகளில்‌ காந்தள்‌ மலர்கள்‌ பூத்திருப்பதால்‌, 
அவை நம்‌ காதலரை விரைவில்‌ ஈம்மாட்டுச்‌ செல்லுமாறு 
அறிவிக்கும்‌. 

வணர்‌ - வளைவு, நெளிவு, குழைவு முதலியன. ஓலி- 
தழைத்தல்‌. ஐம்பால்‌ - ஐந்துபிரிவுகளையுடையது; கூந்தல்‌ : 
குழல்‌, கொண்டை, சுருள்‌, பனிச்சை, முடி என்பன, 
பாக்கு - வினை எச்சம்‌. கோடல்‌ - காந்தள்‌. “பூங்கு லை?- 
“பூப்பெயர்‌ முன்னின மென்மையும்‌ தோன்றும்‌?- (௩ன்னூல்‌ - 
200) என்பதால்‌ பெற்றது. 
நெய்யணி குஞ்சரம்‌ 

தலைவியைத்‌ தோழி, “நாடோறும்‌ மேகங்கள்‌ தோன்ற 
லாயின. கார்காலமென்பதை அறிவர்‌ ௩ம்‌ தலைவர்‌. | 
லின்‌ வருவது தவரு து,?? என்று பருவங்காட்டி ஆற்றுவித்‌ 
தாள்‌. 

மையெழில்‌ உண்கண்‌ மயில்‌அன்ன சாயலாய்‌! 

ஐயம்தீர்‌ காட்சி அவர்வருதல்‌ திண்ணிதாம்‌; 

நெய்யணி குஞ்சரம்‌ போல இரும்கொண்மூ 

வைகலும்‌ ஏரும்‌ வலம்‌. 72 

ப -ரை: மை எழில்‌-கருமையும்‌ அழகும்‌ பொருந்திய, உண்‌ 
கண்‌ - கவர்ச்சியுடைய கண்களும்‌, மயில்‌ அன்ன சாயலாம்‌ _ 
மயில்போன்ற சாயலையும்‌ உடையாய்‌, நெய்‌ அணி குஞ்சரம்‌ - 
எண்ணெய்‌ பூசப்பட்ட யானைகள்‌ போல, இரும்‌ கொண்மூ - 
கரிய மேகங்கள்‌, வைகலும்‌ - நாடோறும்‌, வலம்‌ ஏரும்‌ - வல 


68 


மாக எழும்‌; (ஆதலால்‌) ஐயம்‌ தீர்‌ காட்சி - மயக்கம்‌ தீர்ந்த 
அறிவினையுடைய, அவர்‌ - நம்‌ தலைவர்‌, வருதல்‌ - மீள வருதல்‌, 
திண்ணிது - உண்மை. 

க-ரை: மேகங்கள்‌ நாடோறும்‌ தோன்றும்‌ கார்காலம்‌ 
வந்து விட்டது. ஆதலின்‌ அறிவுடைய ஈம்‌ தலைவர்‌ வரு 
வது உண்மை. 


காட்சி - அறிவு. உண்மையைத்‌ ₹£திண்ணிது”' என்றது, 
பொய்மை வன்மை இலாததால்‌. திண்ணிதாம்‌ - தாம்‌-அசை. 
ஏர்‌ - எழுச்சி. இருமை - கருமை, *கெய்யணி' ஈண்டு ஒளி 
யைக்‌ குறிக்க வந்தது. அடுக்கடுக்காக மேகங்கள்‌ தோன்‌ 
றலால்‌ கார்காலத்தையும்‌, சூரியனுக்கு வலப்பக்கமாக கார்‌ 
(வடகிழக்கு பருவ) காலத்தில்‌ மேகந்‌ தோன்‌ றலையும்‌ வலம்‌ 
என்பதால்‌ குறித்தமை நோக்குக, 


கண்கவர்ந்து மின்னும்‌ 

தோழி தலைவியிடம்‌, “மேகம்‌ மின்னலுங்‌ பொழிதலும்‌ 
செய்யலாயின்‌. ஆதலின்‌ தலைவர்‌ வருவர்‌?” என்று பருவங்‌ 
காட்டி ஆற்றுவித்தாள்‌. 

ஏந்‌(து)எழில்‌ ௮ல்குலாய்‌! ஏமார்ந்த காதலர்‌ 

கூந்தல்‌ வனப்பின்‌ பெயல்தாழ;-- வேந்தர்‌ 

களி(ஓு)எறி வாளரவம்‌ போலக்கண்‌ வெளவி 

ஒளிறுபு மின்னும்‌ மழை. 13 

புரை: எழில்‌ - அழகினையுடைய, ஏந்து அல்குலாய்‌ - 
நிமிர்ந்த அல்குலையுடையாய்‌, ஏம்‌ ஆர்ந்த காதலர்‌ - இன்பம்‌ 
துய்த்த மகளிரின்‌, கூந்தல்‌ - கூந்தலினது, வனப்பின்‌ - 
அழகு போல, பேயல்‌ - மழை, தாழ - பெய்ய; மழை - 
மேகம்‌, வேந்தர்‌ களிறு எறி - அரசர்‌ யானை யை வெட்டி 
வீழ்த்துகின்ற, வாள்‌ - வாளும்‌, அரவம்‌ போல - ஒலியும்போல, 
கண்‌ வெளவி - கண்‌ ஒளிகெட, ஒளிறுபு-மின்னுதலைச்‌ செய்யும்‌ 
(ஆதலால்‌ தலைவர்‌ வருவர்‌). 

க-ரை: கரிய கூந்தல்நிறம்‌ போன்ற மேகங்கள்‌ மழை 
பெய்யவும்‌ மின்னுதலைச்‌ செய்யவும்‌ தோன்றி விட்டது. ஆத 
லின்‌ நம்‌ தலைவர்‌ விரைவில்‌ வருவர்‌, 

ஏம்‌ - ஏமம்‌; கடைக்குறை. காதலர்‌ - மகளிர்‌. வாளர 
வம்‌-உம்மைத்‌ தொகை. வாள்‌ - மின்னலுக்கும்‌, அரவம்‌ - 
இடிக்கும்‌ உவமையாக வந்தன. ஒளிறுபு - செய்பு என்னும்‌ 


89 


வாய்ப்பாட்டு வினை எச்சம்‌. *தலைவர்‌ வருவர்‌” என்பது 
குறிப்பால்‌ கூறியது, 


மெல்ல நகும்‌ மேகம்‌ 


தோழி தலைவியை நோக்கி, “முல்லை அரும்பிவிட்ட து. 
வானமும்‌ மின்னத்‌ தொடங்கிவிட்டது. ஆதலின்‌ நம்‌ தலை 
வர்‌ ௩ம்மை நாடி விரைவில்‌ வருதலை அறிவாயாக? என்று 
பருவங்காட்டி ஆற்றுவித்தாள்‌. 

செல்வம்‌ தரல்வேண்டிச்‌ சென்றகம்‌ காதலர்‌, 

வல்லே வருதல்‌ தெளிந்தாம்‌;--வயங்‌(கு)இழாய்‌!! 

மூல்லை இலங்‌(கு)எயி(று) ஈன; ஈறும்தண்கார்‌ 

மெல்ல இணிய ஈகும்‌. 14 


முரை: வயங்கு இழாய்‌ - விளங்குகின்ற அணிகளையுடை 
யாய்‌, முல்லை - முல்லைக்‌ கொடிகள்‌, இலங்கு - விளங்குகின்‌ ற, 
எயிறு ஈன - (மகளிரின்‌ பற்களைப்‌ போன்ற) அரும்புகளைக்‌ 
கொடுக்க, நறும்‌ தண்‌ கார்‌ - நல்ல குளிர்ந்த மேகம்‌, மெல்ல 
இனிய நகும்‌ - மெல்ல இனியவாக மின்னும்‌; (ஆதலால்‌) செல்‌ 
வம்‌ - பொருளை, தரல்‌ வேண்டி - தேடி அடைதலை விரும்பி, 
சென்ற - பிரிந்து சென்ற, நம்‌ காதலர்‌ - நமது தலைவர்‌, 
வல்லே வருதல்‌ - விரைந்து வருதலை, தெளிந்தாம்‌ - அறிந்தோம்‌. 


கரை: முல்லை அரும்புகளைத்‌ தான்‌ றச்‌ செய்ய, 
மேகங்கள்‌ மின்னும்‌ கார்காலமும்‌ தோன்‌ றிவிட்ட து. ஆத 
லின்‌ பொருள்‌ தேடச்‌ சென்ற ௩ம்‌ தலைவர்‌ வருதலை 
அறிந்தோம்‌. 


தெளிந்தாம்‌ - உளப்பாட்டுத்‌ தன்மைப்‌ பன்மை, நறு - 
நல்ல. எயிறு - அரும்புக்கு வடிவுவமை. வல்லே - ஏகாரம்‌ 
அசை. மெல்ல இனிய நகும்‌ - விட்டு விட்டு மின்னுதல்‌. 
இது கார்காலத்‌ தொடக்கத்தை உணர்த்திற்று. வயங்கி 
ழாய்‌ - வினைத்தொகைப்புறத்துப்‌ பிறந்த அன்மொழித்‌ 
தொகை. 


குழல்‌ ஊதும்‌ தும்பி ்‌ 

தோழி தலைவியிடம்‌, “குருந்தமலர்‌ உள்ளிருந்து வண்டு 
பாடவும்‌, புறத்தே தும்பி குழல்‌ இசைசக்கவும்‌ செய்யும்‌ 
இக்‌ காலத்தே, ௩ம்‌ தலைவர்‌ நம்மைவிட்டுப்‌ பிரிந்திருக்க விரும்‌ 
பார்‌. விரைவில்‌ வருவர்‌? என்று பருவங்காட்டி ஆற்றுவித்‌ 
தாள்‌. 


90 


திருந்‌(து)இழாய்‌! காதலர்‌ தீர்குவர்‌ அல்லர்‌; 

குருந்தின்‌ குவிஇணர்‌ உள்உறை ஆகத்‌ 

திருந்‌(து)இன்‌ இளிவண்டு பாட, இரும்தும்பி 

இன்குழல்‌ ஊதும்‌ பொழுது. 

பு-ரை: திருந்து இழாய்‌ - செப்பம்‌ செய்யப்பட்ட அணி 
களையுடையாய்‌, குருந்த மரத்தின்‌, குவி இணர்‌ உள்‌ - குவிந்த 
பூங்கொத்துக்களின்‌ உள்ளிடமே, உறை ஆக - தங்குமிடமாக 
இருந்துகொண்டு, திருந்து இன்‌ இளி - செப்பம்‌ செய்யப்பட்ட 
இனிய பண்ணை; வண்டு பாட - வண்டுகள்‌ பாடவும்‌, இரும்‌ 
தும்பி - (புறத்தேயுள்ள) கரிய தும்பிகள்‌, இன்‌ குழல்‌ ஊதும்‌ - 
இனிய குழல்போல்‌ இசைக்கும்‌, பொழுது - இதுபோது, காத 
லர்‌ - நம்‌ தலைவர்‌, தீர்குவர்‌ அல்லர்‌ - நம்மை நீங்கியிருக்கமாட்‌ 
டார்‌. 

க-ரை: வண்டுகள்‌ குருந்த மலர்‌ உள்ளிருந்து பாடவும்‌, 
தும்பிகள்‌ புறத்தே இசைத்தலையும்‌ பார்த்த ௩ம்‌ தலைவர்‌, 
நம்மை நீங்கியிருக்க விரும்பமாட்டார்‌. விரைவில்‌ வருவர்‌. 


15 


திருந்திழாய்‌ - வினைத்தொகைப்புறத்துப்‌ பிறந்த அன்‌ 
மொழித்தொகை. திருந்து - ஒழுங்கு; சீர்‌. உறை- தொழிற்‌ 
பெயர்‌; உறையும்‌ இடத்திற்காயது. உள்ளுறை என்பதை 
உறையுள்‌ என இலக்கணப்‌ போலியாக்குக. இளி - பஞ்சம 
சுரம்‌; பண்‌. 


குயிலும்‌ மயிலும்‌ 

தோழி தலைவியிடம்‌, “குயில்‌ அகவலை ஒழித்தது; மயில்‌ 
ஆடத்‌ தொடங்கி விட்டது. வானமும்‌ இடிமுழங்கலாயிற்று. 
பசலை மறைய முற்படுகிறது. ௩ம்‌ தலைவர்‌ வந்திடுவார்‌?” 
என்று பருவங்காட்டி ஆற்றுவித்தாள்‌. 

கருங்குயில்‌ கைஅற, மாமயில்‌ ஆலப்‌, 

பெருங்கலி வானம்‌ உரறும்‌;- பெருந்தோள்‌! 

செயலை இளந்தளிர்‌ அன்னஙின்‌ மேனிப்‌ 

பசலை பழங்கண்‌ கொள, 16 


புரை: பெருந்தோள்‌ - பெரிய தோள்களையுடையவளே, 
செயலை - அசோகினது, இளந்தளிர்‌ - இளந்‌ தளிரை, அன்ன - 
போன்ற, நின்மேனி - நினது உடம்பிலுள்ள. பசலை - பசலை 
யானது, பழங்கண்‌ - மெலிவு, கொள - கொள்ளவும்‌, கருங்‌ 


91. 


குயில்‌ - கரிய நிறமுள்ள குயில்கள்‌, கையற - கூவாது துன்புற 
வும்‌, மாமயில்‌ - அழகிய மயில்கள்‌, ஆல - ஆடவும்‌, பெரும்‌ 
கலி - பேர்‌ ஒலியையுடைய, வானம்‌ - மேகங்கள்‌, உரறும்‌ - 
முழங்குவதாகும்‌. 


க-ரை: பசலை அழியவும்‌, குயில்‌ கூ.வாது வருந்தவும்‌, 
மயில்‌ ஆடவும்‌, மேகங்கள்‌ முழங்கவும்‌, கார்காலம்‌ தோன்ற 
லாயிற்று. ஆதலின்‌ ௩ம்‌ தலைவர்‌ வருவர்‌. 


கை அறல்‌ - செயலற்ற நிலை. கார்‌ காலத்தில்‌ குயில்‌ 
கூவாதிருத்தல்‌ அதன்‌ செயலற்ற துன்பத்தை வெளிப்‌ 
படுத்துகிறது. மயில்‌ ஆடி மகிழ்தல்‌ அதன்‌ இன்பத்தைப்‌ 
புலப்படுத்துகிற து. ஆல - மயிலின்‌ குரல்‌; ஆட. பசலை - 
தேமல்‌ ; பொன்னிறமாக உடலில்‌ படர்தல்‌. இது காதலர்‌ 
பிரிவால்‌ உளதாகும்‌ நிறவேறுபாடு. பழங்கண்‌ - மெலிவு 
(ஒரே சொல்‌)- “பழங்கணும்‌ புன்கணும்‌ மெலிவின்‌ பால? 
என்பது திவாகரம்‌. “பசலை பழங்கண்‌ கொள? என்‌ றதால்‌, 
தலைவர்‌ வருகை கேட்ட தலைவி மகிழ்ச்சியுற, அப்‌ பசலை 
அழியலாயிற்றை உணர்த்திற்று. செயலை - அசோகமரம்‌. 


பறையொலி மேகம்‌ 


தோழி தலைவியிடம்‌, “பாம்பை வருத்தும்‌ இடிமுழங்க 
வும்‌, எங்கும்‌ இருள்‌ கவியவும்‌ ஆயிற்று; நின்‌ நெற்றியோ 
ஒளிபெறலாயிற்று; ஆதலின்‌ தலைவர்‌ வருவர்‌”, என்று பரு 
வங்காட்டி ஆற்றுவித்தாள்‌. 

அறைக்கல்‌ இறுவரைமேல்‌ பாம்பு சவட்டிப்‌ 

பறைக்குரல்‌ ஏறொடு பெளவம்‌ பருகி, 

உறைத்‌(து)இருள்‌ கூர்ந(து)அன்று வானம்‌ பிறைத்‌ 

கொண்டன்று பேதை நுதல்‌. [தகை 


ப-ரை: பேதை - பேதைத்‌ தன்மையுடையவளேள, 
வானம்‌ - மேகமானது, பெளவம்‌ பருகி - கடல்‌ நீரைக்குடித்து, 
பறை குரல்‌ - பறை யொலி போன்ற, ஏறொடு- இடி முழக்காலே, 
பாம்பு - பாம்புகளை, சவட்டி - வருத்தி, அறைக்கல்‌ - பாறை 
களையுடைய, இறுவரை மேல்‌ - பக்க மலையின்‌ மேல்‌, 
உறைத்து - மழையைச்‌ சொரிந்து, இருள்‌ கூர்ந்து - இருள்மிக்க 
தாகியது; (ஆதலால்‌) நுதல்‌ - நினது நெற்றி, பிறை தகை - 
பிறை மதியின்‌ அழகான தன்மையை, கொண்டன்று - கொண்‌ 
டது. 


92 


க-ரை: மேகம்‌ கடல்‌ நீரைப்‌ பருகி, இடி முழக்கத்தால்‌ 
பாம்புகளை வருத்தி, மலைகளில்‌ மழையைப்‌ பொழிந்து, எங்‌ 
கும்‌ இருள்‌ சூழ்தலாயிற்று. ஆதலின்‌ ௩ம்‌ தலைவர்‌ வருவர்‌ 
என்பதை முன்ன றிந்தே நின்‌ நெற்றி அழகுடையதாயிற்று. 

இறுவரை - பக்கமலை. சவட்டி - வருத்தி. உறைத்து - 
சொரிதல்‌. கூர்ந்தன்று - கூர்‌ எனும்‌ உரிச்சொல்லடியாகப்‌ 
பிறந்த வினை முற்று. “பேதை நுதல்‌ பிறைத்‌ தகை கொண்‌ 
டது? என்பதால்‌ தலைவரின்‌ வருகை உறுதியாயிற்று. 
நல்கூர்ந்தரர்‌ மேனி 

தோழி தலைவியிடம்‌, “பொருள்‌ தேடச்‌ சென்ற றம்‌ தலை 
வரை இடியுடன்‌ மழை பொழிய, நல்கூர்ந்தார்‌ மேனி போல 
பொலிவிழந்த காடுகளோ செல்வர்‌ போல்‌ பூத்து நிற்கும்‌. 
ஆதலின்‌ தங்கார்‌. உடன்‌ வருவர்‌” என்று பருவங்காட்டி 
ஆற்றுவித்தாள்‌. 

கல்பயில்‌ கானம்‌ கடந்தார்‌ வர,ஆங்கே 

நல்லிசை ஏறொடு வானம்‌ நடுநிற்பச்‌, 

செல்வர்‌ மனம்போல்‌ கவின்‌ஈன்‌ ற, நல்கூர்ந்தார்‌ 

மேனிபோல்‌ புல்லென்ற காடு. 78 

ப-ரை: கல்பயில்‌ - கற்கள்‌ ௦ நருங்கிய, கானம்‌ - 
காட்டை, கடந்தார்‌ - கடந்து சென்ற நம்‌ தலைவர்‌, வர- வரும்‌ 
வகையை, ஆங்கே - அப்பொழுதே, வானம்‌ - மேகங்கள்‌, 
நல்‌ இசை - மிகுந்த ஒலியையுடைய, ஏறொடு - இடியுடனே, 
நடுநிற்ப - எங்கும்‌ மழை பொழிதலால்‌, நல்கூர்ந்தார்‌ - வறுமை 
யுற்றார்‌, மேனிபோல - உடம்புபோல, புல்‌ என்ற - பொலிவு 
இழந்த, காடு - காடுகள்‌, செல்வர்‌ - பொருட்‌ செல்வம்‌ உடை 
யார்‌, மனம்‌ போல்‌ - மகிழும்‌ மனம்போல, கவின்‌ - அழகை, 
ஈன்ற - கொடுத்தன. 


கரை: பொருள்‌ தேடச்‌ சென்ற தலைவர்‌, வினை 
முடித்து வருதலை, ஆங்கே இடியொடு மழை பொழிதலால்‌, 
பொலிவிழந்த காடுகள்‌ பூத்து அறிவித்தன. 


நல்‌ - மிக்க; *நன்றி - பெரிதாகும்‌? என்பது தொல்காப்‌ 
பியம்‌. பொலிவிழந்த காடுகள்‌ காலம்‌ வந்தவுடன்‌ அழகு 
பெற்றதைப்‌ போல, பொலிவிழந்த தலைவி தலைவன்‌ வருவ 
தைக்‌ கார்கால வாயிலாக அறியவே அழகுறலானாள்‌ என்‌ 
பதை, “நல்கூர்ந்தார்‌ மேனிபோற்‌ புல்லென்‌ ற காடு செல்வர்‌ 
மனம்போல்‌ கவின்‌ ஈன்‌ ற” என்ற அடிகள்‌ குறிக்கின்றது, 


99 


நெடுவழி சென்ற நெஞ்சு 


தலைமகன்‌, “வெண்‌ கடம்பு பூத்தன. தலைவி தனித்து 
வருந்தலை அகற்றித்‌ துணையாகச்‌ செல்லத்‌ துடிக்கின்றது 
என்மனம்‌. புறப்படுவோம்‌”? என்று பாகனிடம்‌ கூறினான்‌. 


நாஞ்சில்‌ வலவன்‌ நிறம்போலப்‌ பூஞ்சினைச்‌ 
செங்கால்‌ மராஅம்‌ தகைந்தன; -- பைங்கோல்‌ 
தொடிபொலி முன்கையாள்‌ தோள்துணையா வேண்டி 
நெடுஇடைச்‌ சென்ற(து);என்‌ நெஞ்சு. 79 


ர -ரை: நாஞ்சில்‌ - கலப்பையையுடைய, வலவன்‌ - வெற்‌ 
றியையுடையோனாகிய பலராமனது, நிறம்‌ போல-- வெண்மை 
நிறம்போல, பூ சினை - பூங்கொம்பினையும்‌, செங்கால்‌ - சிவந்த 
தாளினையுமுடைய, மராஅம்‌ - வெண்கடம்புகள்‌, தகைந்தன - 
மலர்ந்தன; (ஆதலால்‌) என்‌ நெஞ்சு - என்‌ மனம்‌, பைங்‌ 
கோல்‌ - பசுமையாகத்‌ திரண்ட, தொடி - வளைகள்‌, பொலி - 
விளங்குகின்‌ ற, முன்‌ கையாள்‌ - முன்கையையுடையாளின்‌, 
தோள்‌ - தோள்கள்‌, துணையா வேண்டி - எனக்குத்‌ துணையாக 
வேண்டி, நெடு இடை - (அந்த) நீண்ட தூரத்தை, சென்றது - 
கடந்து சென்றது. 

க-ரை: வெண்கடம்பு மலர்ந்தன. என்‌ நெஞ்சம்‌ இக்‌ 
காட்டையும்‌ கடந்து ௩ம்‌ தலைவியின்‌ துணை வேண்டிச்‌ சென்‌ 
றது. ஆதலின்‌ நாம்‌ செல்லவேண்டும்‌. 


௩ாஞ்சில்‌ வலவன்‌ - பலராமன்‌. மராஅம்‌ - வெண்‌ 


கடம்பு. தகைதல்‌ - மலர்தல்‌. தோள்‌ துணையா - தோள்‌ 
துணையாக; கடைக்குறை, 


செருமன்னர்‌ சேனை 


தலைவன்‌, “*வேக்தனிட்ட வினையும்‌ முடிந்தது. வழிக 
ளும்‌ இனிதாயின. மேகங்களும்‌ செருமன்னர்‌ சேனை போல 
அணி அணியாய்‌ வானத்தில்‌ செல்லத்‌ தொடங்கி விட்டன. 
ஆதலின்‌ செல்வோம்‌” என்று பாகனிடம்‌ கூறினான்‌. 


வீறுசால்‌ வேந்தன்‌ வினையும்‌ முடிந்தன; 

ஆறும்‌ பதமினிய ஆயின; - ஏறொ(டு) 

அருமணி நாகம்‌ அனுங்கச்‌ செருமன்னர்‌ 
சேனைபோல்‌ செல்லும்‌, மழை. 20 


94 


புரை: வீறுசால்‌ - வெற்றி மிகுந்த, வேந்தன்‌ - அரச 
னுடைய, வினையும்‌ - போர்த்‌ தொழில்களும்‌, முடிந்தன - முடி 
வடைந்தன; ஆறும்‌ - வழிகளும்‌, பதம்‌ இனிய ஆயின - (இட 
ரின்றி) ஒழுங்கொடு இனிமையதாயின; மழை - மேகங்கள்‌, 
அருமணி - கரியமணியையுடைய, நாகம்‌ - பாம்புகள்‌, அனுங்க - 
வருந்த, ஏறெொடு - இடியுடனே, செரு மன்னர்‌ - போர்‌ புரி 
யும்‌ அரசரின்‌, சேனைபோல - (அணி வகுத்த) சேனையைப்போல, 
செல்லும்‌ - (அணி அணியாகச்‌) செல்லும்‌. 

க-ரை: அரசனின்‌ கட்டளையும்‌ முடிவுற்றன. வழிக 
ளும்‌ இனிதாயின. பாம்புகள்‌ வருந்த இடியொடு மேகங்கள்‌ 
முழங்கலாயின. காலம்‌ கார்‌ காலம்‌. நாம்‌ செல்வோம்‌. 

பதம்‌ - செவ்வி; சமயம்‌. அனுங்க - வருந்த. பாம்பு 
இடியோசைக்கு வருந்தும்‌ என்பது  “முதிர்மணி நாகம்‌ 
அனுங்க முழங்கி: (38) திணை மொழி ஐம்பதால்‌ விளங்கும்‌. 
“செருமன்னர்‌ சேனைபோல்‌ மழை செல்லும்‌? - படைகள்‌ 
போரில்‌ அணி அணியாய்ச்செல்லல்‌, பறை முழக்கல்‌, அம்பு 
சொரிதல்‌ போல்‌ மேகக்‌ கூட்டங்கள்‌, இடி முழக்கம்‌, மழை 
சொரிதல்‌ முதலிய செயலை உவமை விளக்குகிறது. 


முள்‌ எயிறு 
தலைவன்‌, “தேர்‌ வந்த வழியெலாம்‌ முல்லை மலர்ந்து 
நின்ற காட்சி, ௩ம்‌ தலைவியின்‌ பற்களை நினைவுறுத்தின. 
இனி நீடித்தல்‌ தகா. புறப்படுவோம்‌”? என்று பாகனிடம்‌ 
பொறிமாண்‌ புனைதிண்தேர்‌ போந்த வழியே. 
சிறுமுல்லைப்‌ போதெல்லாம்‌ செவ்வி, - நறுநுதல்‌ 
செல்வ மழைத்தடங்கண்‌ சின்மொழிப்‌ பேதைவாய்‌ 
முள்‌எயி(று) ஏய்ப்ப வடிந்து. 21 
ம-ரை: பொறி - எந்திரங்கள்‌, மாண்‌ - சிறந்து, புனை - 
அலங்கரிக்கப்பட்ட, திண்தேர்‌ - வலிமையுடையதேர்‌, போந்த 
வழியே - சென்ற வழியினிலே, சிறு முல்லை போது - சிறிய 
அரும்புகளையுடைய முல்லை மலர்கள்‌, எல்லாம்‌ - யாவும்‌, 
செவ்வி - அழகுமிகுந்த, நறுநுதல்‌ - நல்ல நெற்றியை 
யும்‌, செல்வ - வளப்பமான, மழை - மழைபோல்‌ குளிர்ந்த, 
தடம்‌ கண்‌ - அகன்ற கண்களையும்‌, சில்‌ மொழி - மென்மை 
யான மொழியினையுமுடைய, பேதை வாய்‌ - பேதைத்தன்மை 
யுடையாள து வாயின்கண்‌ உள்ள, முள்‌ எயிறு - கூர்மையான 
பற்களை, வடிந்து - வடித்தெடுத்ததை, ஏய்க்கும்‌ - ஒக்கும்‌. 


டம. சகி... ட ரி னுக்கும்‌ 4... ன கத்தில்‌ ௮௧. ௮. ஆட்க அங்கு. ஙி ம ஆ கூட்‌. ஆத்திர படைக்க ல்ல த்‌ ர்ச்‌ தது ட. ட. 


95 


கரை: தேர்‌ சென்ற வழியெலாம்‌ முல்லையரும்புகள்‌ 
மலர்ந்து நம்‌ தலைவியின்‌ பற்களின்‌ வடிவை நினைவுறுத்‌ 
தின. ஆதலின்‌ நாம்‌ செல்வோம்‌. 


போது - மலர்‌; பொழுதைக்‌ காட்டலால்‌ இப்‌ பெயர்‌ 
பெற்றது; காரணப்‌ பெயர்‌. சின்‌ மொழி - மென்மையான 
மொழி. வடிந்து - வடித்து; உருஒத்தல்‌, செல்வம்‌ - வளப்பம்‌. 


வளமுடையரர்‌ செல்வம்‌ 


தலைவன்‌, “பணியாளரும்‌ பருவ உடை உடுத்தலாயினர்‌. 
காடுகள்‌ தளிர்த்துப்‌ பூத்துப்‌ பொலிவுற்றன. ஆதலின்‌ 


தேரைப்‌ பூட்டி வா. செல்வோம்‌” என்று பாகனிடம்‌ கூறி 
னான்‌. 
இளையரும்‌ ஈர்ங்கட்‌(டு) அயர, உன அணிந்து 
புல்உண்‌ கலிமாவும்‌ பூட்டிய; -- நல்லார்‌ 
இளகலம்‌ போலக்‌ கவினி வளமுடையார்‌ 
ஆக்கம்போல்‌ பூத்தன காடு. 22 


-ரை: இலாயரும்‌ - சேவகரும்‌, ஈர்ங்கட்டு - குளிர்காலத்‌ 
திற்குரிய உடையினை, அயர - உடுக்க; உளை- குதிரையின்‌ 
தலை அணியாகிய தலையாட்டத்தை, அணிந்து - அணிந்து, புல்‌ 
உண்‌ - புல்லை உண்கின்ற, கலிமாவும்‌ - கனையொலி செய்யும்‌ 
குதிரையை, பூட்டிய - தேரில்‌ பூட்டி (வருவாய்‌); காடு - காடுகள்‌ 
நல்லார்‌ - நற்குண மகளிரின்‌, இளநலம்‌ போல்‌ - இளமை அழகு 
போல, கவினி - அழகுற்று, வளம்‌ உடையார்‌ - வருவாயை 
உடையாரது, ஆக்கம்‌ போல்‌ - செல்வம்போல, பூத்தன - 
மலர்ந்தன. 


காரை: சேவகர்கள்‌ குளிர்கால உடை உடுத்தனர்‌. 
குதிரைகள்‌ தேரில்‌ பூட்டப்‌ பெறவே, பெண்களின்‌ இளமை 
அழகு போலவும்‌, வருவாய்‌ உடையார்‌ செல்வம்‌ போலவும்‌ 
பூக்கள்‌ காடுகளில்‌ மலர்ந்தன. 


இளையர்‌ - சேவகர்‌; பணியாளர்‌; ஏவலாளர்‌; யான்‌ 
கண்‌ டனையர்‌ என்‌ இளையரும்‌” என்ற புறநானூற்றின்‌ அடி. 
களை நோக்குக. ஈர்ங்கட்டு - குளிர்கால ஆடை... உளை - 
தலையாட்ட மென்னும்‌ ஒரு அணி. இது குதிரையின்‌ தலை 
யிடத்து அணியப்படுவது. பூட்டிய - செய்யிய என்னும்‌ 
வாய்ப்பாட்டு வினையெச்சம்‌. நலம்‌ - வடிவு. வளம்‌ - வரு 
வாய்‌. “வளத்தக்காள்‌ வாழ்க்கைத்‌ துணை”? (குறள்‌ - 51) 


96 


எனும்‌ பரிமேலழகர்‌ உரை நோக்குக, பூத்தல்‌ - மலர்தல்‌; 
பொலிதல்‌. 


ஆலிடூரளும்‌ அரிய மழை 

தோழி தலைவியிடம்‌, “மழை, துளிகளையும்‌ ஆலங்கட்டி 
களையும்‌ சிந்தலாயிற்று, ஆதலால்‌ தலைவர்‌ வாரார்‌ என்று 
ஊடல்‌ வேண்டாம்‌. வருவர்‌”? என்று பருவங்காட்டி ஆற்று 
வித்தாள்‌. 

கண்திறள்‌ முத்தம்‌ கடுப்பப்‌, புறவெல்லாம்‌ 

தண்துளி ஆலி புரளப்‌, புயல்கான்று 

கொண்(டு)எழில்‌ வானமும்‌ கொண்டன்‌ (று) எவன்‌ 

ஒண்தொடி ஊடு நிலை, [கொலோ? 

ப-ரை: ஒண்தொடி - ஒளிபொருந்திய வளைகளை அணிந்‌ 
தவளே, புறவு எல்லாம்‌ - காடுகள்‌ யாவும்‌, கண்திறள்‌ - வடிவு 
திரண்ட; முத்தம்‌ கடுப்ப - முத்தை ஒப்ப, தண்‌ துளி - குளிர்ந்த 
நீர்த்‌ துளிகளும்‌, ஆலி - ஆலங்கட்டிகளும்‌, புரள - சிதறிக்‌ 
கிடக்கும்படி, புயல்‌ - மேகம்‌, கான்று - பொழிந்து, 
கொண்டு - கொண்டு, எழில்‌ - அழகுடைய, வானமும்‌ - ஆகா 
யம்‌ முழுவதும்‌, கொண்டு அன்று - கொண்டது; (ஆதலால்‌) 
ஊடுநிலை - பிணங்குந்‌ தன்மை, எவன்‌ கொல்‌ - எதற்கு? (வேண்‌ 
டாம்‌). 

க-ரை: காடுகள்‌ எங்கும்‌ மழைத்‌ துளியும்‌ ஆலங்கட்டி 
களும்‌ சிதறிக்‌ கிடக்கின்‌ றன. ஆதலால்‌ ௩ம்‌ தலைவர்‌ விரை 
வில்‌ வருவர்‌. பிணக்கம்‌ வேண்டாம்‌. 

கண்‌ திரள்‌ முத்தம்‌-முத்து உருண்டு திரண்டுள்ளதைக்‌ 
குறிக்கிறது. கொல்‌, ஓ - அசைகள்‌. கடுப்ப - உவம உருபு. 
எவன்‌-வினா, தலைவர்‌ வருவர்‌-என்பது குறிப்பால்‌ பெற்றது. 


மதநீர்‌ மணம்‌ 
, தலைமகன்‌, மதநீர்‌ மணம்‌ வீசுகிறது. மழையும்‌ தூறு 
கின்றது. கூறிவந்த சொல்லுக்குக்‌ குறை வரலாகா து. 
வந்த வேலையும்‌ முடிந்தது. காணச்‌ செல்‌” என்று தன்‌ மன 
திடம்‌ கூறினான்‌. 
எல்லா வினையும்‌ கிடப்ப, எழுநெஞ்சே! 
கல்லோங்கு கானம்‌ களிற்றின்‌ மதகாறும்‌; 
பல்‌இரும்‌ கூந்தல்‌ பணிகோனாள்‌ கார்வானம்‌ 
மெல்லவும்‌ தோன்றும்‌, பெயல்‌, 24 


97 


முரை: கல்‌ - மலை, ஓங்கு - உயர்ந்த, கானம்‌ - காடுக 
ளில்‌, களிற்றின்‌ மதம்‌ நாறும்‌ - யானையின்‌ மதநீர்‌ மணம்‌' 
வீசும்‌; கார்‌ வானம்‌ - கரிய மேகத்தினிடத்து, பெயல்‌ - மழை, 
மெல்லவும்‌ தோன்றும்‌ - மென்மையாக (தூறல்‌) வீழும்‌ ; (ஆத 
லால்‌) பல்‌ இரும்‌ கூந்தல்‌ - அடர்ந்த கரிய கூந்தலையுடையவள்‌, 
பணி - நாம்‌ ஆற்றுமாறு கூறிப்‌ பணித்த சொல்லை, நோனாள்‌ - 
இனிப்‌ பொறுக்கமாட்டாள்‌, நெஞ்சே - மனமே, எல்லா வினை 
யும்‌ - எல்லாத்‌ தொழில்களும்‌, கிடப்ப - முற்றுப்‌ பெற்று நிற்க, 
எழு - இனி நீ (தலைவியைக்‌ காண) செல்வதற்கு எழுவாயாக. 


க-ரை: காடெல்லாம்‌ மதமணம்‌ காறலாயிற்று, மழை 
யும்‌ தூறலாயிற்று, இனியும்‌ தாமதித்தல்‌ அழகல்ல. கூறி 
வந்த சொல்லை இனிப்‌ பொறுக்க மாட்டாள்‌. வந்த வினையும்‌ 
முடிவுற்றன. மனமே காணப்‌ புறப்படு. 

கிடப்ப - வியங்கோள்‌ வினைமுற்று, பல்‌ இரும்‌ கூந்தல்‌ - 
பல்‌ என்பது அடர்ந்த எனும்‌ பொருளையும்‌, இரும்‌ என்பது 
கடுமையையும்‌ உணர்த்திற்று. “களிற்றின்‌ மதம்‌ நாறும்‌? 
என்பது, கார்காலத்தில்‌ களிறுபிடியுடன்‌ இயைந்தாடுதலால்‌ 


மதம்‌ மிகுந்து ஒழுகும்‌. அம்மணம்‌ காடெங்கும்‌ பரந்து 
வீசுமாம்‌. 


வரரரர்‌ ஏன்று வந்த பசலை 

தோழி, தெறுழ்‌ மலர்கள்‌ மலர்ந்தன. தலைவர்‌ அறி 
வித்த காலமும்‌ வந்து விட்டது. பசலையோ தலைவிக்கு மிக்கு 
விட்டது. இணி என்‌ கூறி ஆற்றுவன்‌? என்று தன்‌ 
ஆற்றாமையை உரைத்தாள்‌. 

கருங்கால்‌ வரகின்‌ பொரிப்போல்‌ அரும்‌(பு)அவிழ்ந்‌(து) 

ஈர்ந்தண்‌ புறவில்‌ தெறுழ்வீ மலர்ந்தன; 

சேர்ந்தன செய்குறி; வாரார்‌ ௮வரென்று 


கூர்ந்த; பசலை அவட்கு. 25 
பரை: ஈர்ந்தண்‌ - குளிர்ச்சி மிக்க, புறவில்‌ - காட்டில்‌, 
கரும்‌ கால்‌ வரகின்‌ - கரிய தாளினையுடைய வரகினது, பொரி 


போல்‌ - பொரியைப்‌ போல, தெதறுழ்‌ - தெறுழினது, வீ - 
மலர்கள்‌, அரும்பு அவிழ்ந்து மலர்ந்தன - அரும்புகள்‌ முகை 
உடைந்து மலர்ந்தன; செய்குறி - (தலைவரால்‌) செய்த குறிகள்‌, 
சேர்ந்தன - வந்துவிட்டன; (ஆதலால்‌) அவர்‌ வாரார்‌ என்று - 
நம்‌ தலைவர்‌ இனி வரமாட்டாரென்று, அவட்கு - தலைவிக்கு, 
கூர்ந்த - (பசலை) மிக்கது. : 


98 


க-ரை: தெறுழங்கொடிகள்‌ பூத்துவிட்டன. அவா 


செய்த குறிகளும்‌ வந்துவிட்டன. அவர்‌ இனி வாரார்‌ 
என்று தலைவியிடம்‌ பசலையும்‌ மிகப்‌ பற்றிவிட்டது. 
ஈர்ந்தண்‌ - ஈர்‌ -- தண்‌; ஒருபொருட்‌ பன்மொழி. 


தெறும்‌ - ஒருகொடி. கூர்ந்த - கூர்ந்தது என்பதின்‌ ஈறு 
கெட்டது. கார்காலம்‌ தொடங்கியும்‌ வாராததினால்‌ பசலை 
மிக்கது. இதுவரை ஆற்றுவித்தோம்‌, இனி என்‌ செய்‌ 
வோம்‌ எனும்பொருள்பட “அவர்‌ வாரார்‌? என்பது நின்றது. 


கார்த்திகை விளக்கு 

தோழி தலைமகளிடம்‌, “காடெல்லாம்‌ கார்த்திகை விளக்‌ 
குப்போல தோன்‌ றிகள்‌ பூத்தன. மழையும்‌ தலைவரிட்ட 
தூதுபோல தொடங்கலாயிற்று. அவர்‌ விரைவில்‌ வருவர்‌?” 
என்று பருவங்காட்டி ஆற்றுவித்தாள்‌. 

நலமிகு கார்த்திகை நாட்டவர்‌ இட்ட 

தலைநாள்‌ விளக்கில்‌ தகையுடைய வாகிப்‌, 

புலமெலாம்‌ பூத்தன தோன்றி; சிலமொழி! 

தூதொடு வந்த மழை. 26 

புரை: சிலமொழி - மென்மையான மொழிகளையுடை 
யாய்‌, தோன்றி - தோன்றிப்‌ பூக்கள்‌, நலம்‌ மிகு - நன்மை 
மிக்க, கார்த்திகை - கார்த்திகைத்‌ திருவிழாவில்‌, நாட்டவர்‌ - 
நாட்டில்‌ உள்ளோர்‌, இட்ட - கொளுத்திவைத்த, தலைநாள்‌ - 
முதல்‌ நாள்‌, விளக்கின்‌ - விளக்கைப்போல, தகை உடைய 
யாகி - அழகுடையனவாகி, புலம்‌ எலாம்‌ - திசை எல்லாம்‌, 
பூத்தன - மலர்ந்தன; மழை - மழையும்‌, தூ தொடு - (மின்னல்‌, 
இடி முதலிய) தூதுடனே, வந்த - வந்தது. 

கரை: தோன்றிப்‌ பூக்கள்‌ கார்த்திகை விளக்குப்போல 
பூத்து அழகு செய்கின்‌ றன. மழையும்‌ பொழியலாயிற்று. 
ஆதலின்‌ தலைவர்‌ வருவர்‌. 

கார்த்திகைநாளில்‌ நிரைநிரையாக விளக்கிடுதல்‌ பண்டு 
தொட்ட வழக்கம்‌. தலைநாள்‌ - முதல்‌ நாள்‌. இது முன்‌ 
கார்த்திகை முதல்‌ காள்‌ எண்ணப்பட்டதை உணர்த்துகிறது. 
“நலமிகு கார்த்திகை? என்பது கார்த்திகைத்‌ திங்களைக்குறித்‌ 
தது. “௩லமிகு கார்த்திகை முதல்நாள்‌” என்பது, கார்த்தி 
கைத்‌ திங்களில்‌ அத்‌ திங்களுக்குரிய சிறந்த நாளாகிய கார்த்‌ 
திகையைக்‌ குறிக்க வந்ததென்க. வந்த - வந்தது என்பதில்‌ 
உள்ள ஈறு கெட்டது. 


99 


பள்ளியுள்‌ கிடத்திடும்‌ பசலை 

தோழி தலைவியை நோக்கி, “பிரிவின்‌ தன்‌ மையை 
நினைத்‌தோமானால்‌ பசலையே நம்மைப்‌ படுக்கையில்‌ கிடத்‌ 
திடும்‌. குருக்கத்தி தழைத்து விட்டன. ஆதலின்‌ வருவர்‌? 
என்று பருவங்காட்டி ஆற்றுவித்தாள்‌, - 

முரு(கு)இயம்போல்‌ வானம்‌ முழங்கி இரங்கக்‌ 

குரு(கு)இலை பூத்தன கானம்‌; - பிரி(வு)எண்ணி 

உள்ளா(து) ௮கன்றார்‌;என்‌ (று) ஊடியாம்‌ பாராட்டப்‌ 

பள்ளியுள்‌ பாயும்‌ பசப்பு, 27 

1/-ரை: வானம்‌. - மேகமானது, முருகு இயம்போல்‌ - 
குறிஞ்சிப்‌ பறை போல்‌, முழங்கி இரங்க - இடி முழங்குதலைச்‌ 
செய்ய, கானம்‌ - காட்டின்கண்‌, குருகு இலை - குருக்கத்தியிலை, 
பூத்தன - தழைத்தன; பிரிவு - பிரிதலை, எண்ணி - (நம்‌ தலை 
வர்‌ நன்றென்று) நினைத்து, உள்ளாது - (நம்‌ வருத்தத்தை) 
நினையாமல்‌, அகன்றார்‌ என்று - சென்றார்‌ என்று, ஊடுயாம்‌ 
பாராட்ட - நாம்‌ ஊடுதலைப்‌ பாராட்டுவதால்‌, பசப்பு - பசலை 
நோய்‌, பள்ளியுள்‌ - படுக்கையுள்‌, பாயும்‌ - பரவும்‌. 

க-ரை: இடி முழங்கவும்‌, குருக்கத்‌ தி தழைக்கவும்‌ 
ஆயின. பிரிதலைத்‌ துன்பமென நிலையாமல்‌ சென்ற தலை 
வர்மேல்‌ பிணக்குறுவோமானால்‌, பசலை படுக்கையிடத்து 
கிடக்கச்‌ செய்யும்‌. 

முருகு இயம்‌ - துடி. முழங்கி இரங்க - ஒரு பொருட்‌ 
பன்மொழி. இலை பூத்தல்‌ என்பது இலை தழைத்தலைக்‌ 
குறித்தது. ஊடியாம்‌ - ஊடு -- யாம்‌, இகரம்‌ குற்றியலிக 
ரம்‌. ஊடு - தொழிற்‌ பெயர்‌. “பள்ளியுள்‌ பாயும்‌” என்பது 
துன்ப மிகுதியினால்‌ படுக்கையில்‌ கிடக்கச்‌ செய்யும்‌ என்‌ 
பதை உணர்த்திற்று. 
மொன்‌ குறை 

தலைவன்‌ குன்‌ நெஞ்சை நோக்கி, “அலர்‌ எழா முன்‌ நாம்‌ 
செல்ல வேண்டும்‌. வானமும்‌ இடி.க்க, குமிழும்‌ பூத்தன” 
என்று கூறினன்‌. ன்‌ ்‌ 

இமிழ்‌இசை வானம்‌ முழங்கக்‌, குமிழின்பூப்‌ 

பொன்செய்‌ குழையின்‌ துணர்தூங்கத்‌, தண்பதம்‌ 

செவ்வி உடைய சுரகநெஞ்சே! காதலிஊர்‌ 

கவ்வை அழுங்கச்‌ செலற்கு, 28 

1/-ரை: இமிழ்‌ இசை - முழங்கும்‌ ஒளியையுடைய, 
வானம்‌ - மேகமானது; முழங்க - இடி முழக்கத்தைச்‌ செய்ய, 


100 


குமிழின்‌ பூ - குமிழம்‌ பூக்கள்‌, பொன்‌ - பொன்னால்‌, செய்‌ - 
செய்யப்பட்ட, குழையின்‌ - குழைபோல்‌, துணர்‌ - பூங்கொத்து 
கள்‌, தூங்க - தொங்கின; நெஞ்சே - மனமே, காதலி ஊர்‌ - 
நம்‌ காதலியினது ஊருக்கு, கவ்வை - அலர்‌, அழுங்க - கெட, 
செலற்கு - நாம்‌ செல்லுவதற்கு, சுரம்‌ - காடுகள்‌, தண்பதம்‌ - 
தக்க, செவ்வி உடைய - சமயமும்‌ உடையவாயின. 


க-ரை: மேகம்‌ இடி முழக்கமிடவும்‌, குமிழின்‌ பூக்கள்‌ 
தொங்கவும்‌, நெஞ்சமே நம்‌ காதலியின்‌ ஊரில்‌ உண்டான 
அலர்‌ கெட நாம்‌ செல்ல நல்ல சமயமும்‌ ஆயின. 


குமிம்‌ - இப்‌ பூவை மூக்கிற்கு உவமையாக்குவர்‌. 
நிறம்‌, கொத்தாகத்‌ தொங்கல்‌ முதலியவை ரோக்கிக்குழைக்கு 
உவமையாக்கினர்‌. சுரம்‌ - காடு. கவ்வை - அலர்‌; ஊரார்‌ 
கூறும்‌ பழிமொழி. மணம்‌ புரிந்து வாழ்வேன்‌ என்பதை 
“கவ்வை அழுங்க? என்றார்‌. தண்பதம்‌ - தக்க. 


பகை மேகம்‌ 

9, “சாலைகள்‌ மலர்ந்து, 
வண்டுகள்‌ பாடலாயிற்று. மேகங்கள்‌ நெருங்கி போர்புரி 
வன போன்று நிற்கின்‌ றன. வினையும்‌ முடிந்தது. செல்‌ 
லும்‌ வழியும்‌ செம்மையுடையன. புறப்படுவோம்‌” என்று 


தலைவன்‌ தன்‌ நெஞ்சை நோக்கி 


பொங்கரும்‌ ஞாங்கர்‌ மலர்ந்தன; தங்காத்‌ 
தகைவண்டு பாண்முரலும்‌ கானம்‌-—பகைகொண்டல்‌ 
எவ்வெத்‌ திசைகளும்‌ வந்தன்று; சேறும்நாம்‌ 
செவ்வி உடைய சுரம்‌. 29 


ர-ரை: பொங்கரும்‌ - சோலைகளின்‌, ஞாங்கர்‌ - பக்க 
மெல்லாம்‌, மலர்ந்தன - பூக்கள்‌ பூத்தன; கானம்‌ - காட்டின்‌ 
கண்ணே, தங்கா - தங்காது திரியும்‌, தகை வண்டு - அழ 
குடைய வண்டுகள்‌, பண்‌ - பாட்டை, முரலும்‌ - பாடுகின்றன; 
பகை - மாறுபாடுபோல்‌ (நெருங்கிய), கொண்டல்‌ - மேகங்கள்‌, 
oT திசைக்கும்‌ - எல்லாத்‌ திசைகளிடத்தும்‌, வந்தன்று. - வந்‌ 
தது; சுரம்‌ - அரிய வழிகளும்‌, செவ்வி உடைய - ஒழுங்குடை 
யன ஆயின; (ஆதலால்‌) நாம்‌ சேறும்‌ - நாம்‌ செல்லக்கட 
வேம்‌. ்‌ ட்‌ 

க-ரை: சோலைகள்‌ எல்லாம்‌ பூத்தன. வண்டுகள்‌ பாட 
லாயின. மேகங்கள்‌ எங்கும்‌ எழுந்தன. வழியும்‌ நேர்மை 
யாயின. நாம்‌ செல்வோம்‌, 


101 


பொங்கர்‌ - இலவு; சோலை. சேறும்‌ - செல்வோம்‌ என்‌ 
மது நெஞ்சை உளப்‌ படுத்திப்‌ பாகர்க்குக்‌ கூறியதாகும்‌. 
பகை கொண்டல்‌ - வினைத்தொகை; ஈண்டு மாறுபட்டார்‌ 
எழுவதுபோன்று நெருங்கியிருக்கும்‌ கூட்டமான மேகங்க 
ளைக்‌ குறிப்பிட்டது. 


ஊதை உளரும்‌ 


தலைவன்‌, மழை பொழிந்து, எழும்‌ ஊதைக்‌ காற்று, 
௩ம்‌ காதலியது அ றியாமையைத்‌ தெரிவித்து, சோலையை 
விட்டு நீங்காதிருக்கிறது. ஆதலின்‌ செல்வோம்‌? என்று 
தன்‌ நெஞ்சை நோக்கிக்‌ கூறினான்‌. 

வரைமல்க, வானம்‌ சிறப்ப, உறைபோழ்ந்‌(து) 

இருநிலம்‌ தீப்பெயல்‌ தாழ, -- விரைநா ற, 

ஊதை உளரும்‌; நறும்தண்கா பேதை 

பெருமட நம்மாட்‌(டு) உரைத்து, 30 

பரை: வரைமல்க - மலைகள்‌ வளம்‌ நிறைய, வானம்‌ 
சிறப்ப - வானிடம்‌ சிறப்படைய, இருநிலம்‌ - பெரிய பூமியை, 
உறை - நீர்த்துளிகளால்‌, போழ்ந்து - ஊடறுத்து, தீம்‌ 
பெயல்‌ - இனிய மழை, தாழ - பொழிய, விரை நாற - நறு 
மணம்‌ கமழ, ஊதை - குளிர்காற்று, பேதை - காதலியது, 
பெருமடம்‌ - அறியாமையை, நம்‌ மாட்டு உரைத்து - நமக்குத்‌ 
தெரிவித்து. நறும்‌ தண்‌ கா - மணமுடைய குளிர்ந்த சோலையில்‌, 
உளரும்‌ - அசையாதிருக்கும்‌ (ஆதலின்‌ செல்‌ வாம்‌). 

கரை: மலைவளம்‌ சிறக்க மழை பொழிய, குளிர்‌ 
காற்று ஈம்‌ காதலியது அறியாமையைத்‌ தெரிவித்து நிற்கி 
றது. ஆதலின்‌ செல்வோம்‌. 


உறை - நீர்த்துளி. போழ்ந்து - ஊடறுத்து; ஒருநீர்‌ 
ஒழுக்கு மற்றொரு நீரொழுக்கின்‌ இடையிடை வீழ்ந்து வரு 
தல்‌. ஊதை- குளிர்காற்று. உளர்தல்‌ - அசைதல்‌, “பேதை 
பெருமடம்‌? என்பது தலைவர்‌ வாராரென்று நினைத்து வருந்‌ 
தும்‌ தலைவியது அறியாமையைக்‌ குறித்தது. வரையும்‌ 
வானமும்‌ சிறக்க பூமியில்‌ மழை பெய்தல்‌ இன்‌ றியமையாத்‌ 
தன்மை என்பதை, “வரைமல்க......... பெயல்‌ தாழ” குறித்து 
நின்றது அறியத்தக்கது. ்‌ 


ஏழில்‌ ஏருமை 


தலைமகன்‌ பாகனை நோக்கி, “உயர்ந்த கரையையுடைய 
குளத்தில்‌ எருமைக்‌ கடாக்கள்‌, ஆங்குள்ள பூங்கொடி.களை க்‌ 


102 


கொம்புகளில்‌ சூடிக்‌ கொண்டு, மள்ளரைப்போல்‌ இறு 
மாந்து நீந்தும்‌. இக்‌ கார்காலமே காம்‌ தலைவிக்கு வருவதா 
கக்‌ கூறினோம்‌. ஆதலின்‌ தேரை விரைவினில்‌ ஓட்டுவா 
யாக? என்றான்‌. 

கார்ச்சேண்‌ இகந்த கரைமருங்கின்‌ நீர்ச்சேர்ந்‌(து), 

எருமை எழில்‌ஏ(று) எறிபவர்‌ சூடிச்‌, ்‌ 

செருமிகு மள்ளரில்‌ செம்மாக்கும்‌ செவ்வி, 

திருநுதற்‌ கியாம்செய்‌ குறி. 31 

புஃரை: கார்‌ - மேகம்‌, சேண்‌ இசுந்த - தூரமும்‌ உயர 
மும்கொண்ட, மருங்கின்‌ - அவ்வெல்லையின்‌ பக்கத்திலுள்ள, 
நீர்‌ சேர்ந்து - நீரையுடைய குளத்தையடைந்து, எருமை 
எழில்‌ ஏறு - எருமையில்‌ அழகுடைய ஆண்‌ எருமை, எறி- எறி 
யப்பட்ட, பவர்‌ - பூங்கொடிகளை, சூடி - சூடிக்கொண்டு, செரு 
மிகு - மறமிக்க, மள்ளரில்‌ - மள்ளரைப்போல, செம்மாக்கும்‌ - 
(மகிழ்ச்சியால்‌) இறுமாந்திருக்கும்‌ செவ்வி - காலமாகிய கார்‌ 
காலமே, திருநுதற்கு - அழகிய நெற்றியையுடையாளுக்கு, 
யாம்‌ - நாம்‌, செய்குறி - (மீள்வதற்குச்‌) செய்த குறியாகும்‌. 
(ஆதலால்‌ தேரினை விரைந்து செலுத்துவாயாக). 

குஃரை: எருமைகள்‌ குளங்களில்‌ இறங்கி ஆங்குள்ள 
பூங்கொடிகளைக்‌ கொம்புகளில்‌ சூடிக்கொண்டு, தருக்கித்‌ திரி 
யும்‌ காலமே நாம்‌ மீண்டு வருவதாகக்‌ கூறினது. இதுவே 
காம்‌ செய்த குறியுமாகும்‌. இனித்‌ தாமதித்தல்‌ அழகல்ல 
தேரைச்‌ செலுத்துவாயாக. 

சேண்‌ - தூரம்‌; தொலைவு. மள்ளர்‌ - கடாவுக்கு உவ 
மையாதல்‌ *மள்ளரன்ன தடங்கோட்டெருமை? என்னும்‌ 
ஐங்குறு நூறால்‌ அறிக. பவர்‌ - ஒருவகைப்‌ பூங்கொடி. 
“திருநுதற்‌ கியாம்‌ குற்றியலிகரம்‌ அலகு பெறாதாயிற்று. 
எறியப்பட்ட - குளத்தில்‌ அங்கும்‌ இங்குமாக இருப்பது வீசி 
எறியப்பட்டதை ஒத்திருந்ததைக்‌ குறித்தது. 
பரணரும்‌ வண்டும்‌ 

தலைவன்‌ பாகனைப்பார்த்து, £செல்வரிடம்‌ பரிசில்பெறும்‌ 
பாணர்‌ போல பிடவத்திடம்‌ வண்டுகள்‌ பாடித்தேனைப்‌ 
பெறுவதைப்‌ பார்‌. மேகங்கள்‌ ஓடுகின்‌ றன. நாம்‌ இனி இருத்‌ 
தல்‌ அழகல்ல. தேரைச்‌ செலுத்துக” என்று கூறினன்‌. 

கடாஅவுக பாக!தேர்‌ காரோ டக்‌ கண்டே 

கெடா௮ப்‌ புகழ்வேட்கைச்‌ செல்வர்‌ மனம்போல்‌ 

படாஅ மகிழ்வண்டு பாண்முரலும்‌; கானம்‌ 

பிடாஅப்‌ பெருந்தகை நற்கு. 32 


103 


ப்ரை: கெடாப்‌ புகழ்‌ - அழியாத புகழை, வேட்‌ 
விரும்புகின்ற, செல்வர்‌ மனம்‌ போல்‌ - செல்வரது! க 
போல, படா - கெடுதல்‌ இல்லாத, மகிழ்‌ வண்டு - மகிழ்ச்‌ 
யையுடைய வண்டுகள்‌, கானம்‌ - காட்டிடத்து, பிடா - டண்‌ 
வம்‌ எனும்‌, பெருந்தகை - பெருந்தகையானிடத்து, ம்‌ 
நன்றாக. பாண்‌ - பாட்டினை, முரலும்‌ - பாடும்‌, பாக - pf 
கார்‌ ஓடக்‌ கண்டு - மேகம்‌ ஓடுதலைப்‌ பார்த்து, (ஆத ன்‌) 
தேர்‌ - தேரைக்‌, கடாவுக - விரைவாகச்‌ செலுத்துவாயாக. 


கரை: வண்டுகள்‌ பிடவத்திடம்‌ பாடவும்‌, கார்‌ ப்‌ 
தலைப்‌ பார்த்தும்‌, இனியும்‌ இருத்தல்‌ அழகல்ல. விரைவில்‌ 
தேரைச்‌ செலுத்துக. 


பிடவம்‌ - ஒருவகைச்‌ ரெடி. வண்டு பாடுதலை - வளர்‌ 
லிடம்‌ பாணர்‌ பாடிப்‌ பரிசில்‌ பெறுதல்‌ போல்‌ பிடவத்திடம்‌ 
வண்டுகள்‌ தேன்‌ கருதி பாடின எனும்‌ தற்குறிப்பேற்றம்‌ 
அறிந்து இன்புறத்‌ தக்கது. ற்கு -நன்கு என்பதன்‌ வலித்‌ 
தல்‌ விகாரம்‌, இப்‌ பாட்டின்‌ நான்கடியினும்‌ முதற்சீர்‌ அள 
பெடுத்தமை அடி அளபெடையாகும்‌. காண என்பது 
கண்டு என்றாயது வழுவமைதி. 


- 


மலைமேல்‌ மழை 


தலைவன்‌ பாகனைப்‌ பார்த்து மழை பொழியும்‌ கார்‌ 
காலமே நாம்‌ வருவதாக அறிவித்த குறியாகும்‌. ஆதலின்‌ 
தேரை விரைவில்‌ செலுத்தல்‌ ஈன்று” என்று கூறினன்‌. 


கடல்நீர்‌ முகந்த கமம்சூல்‌ எழிலி 

குடமலை ஆகத்துக்‌ கொள்௮ப்‌(பு) இறைக்கும்‌ 
இடமென, ஆங்கே குறிசெய்தேம்‌; பேதை 
மடமொழி எவ்வம்‌ கெட, 33 


புரை: கடல்‌ நீர்‌ முகந்த - கடலினது நீரை முகந்த, 
கமம்‌ - நிறைந்த, சூல்‌ - கருப்பத்தையுடைய, மேகம்‌ - மேக 
மானது, குடமலை ஆகத்து - மேற்கு மலையிடத்து, கொள்‌ - 
தான்‌ கொண்ட, அப்பு - நீரினை, இறைக்கும்‌ - சொரியும்‌, 
இடம்‌ என - காலமென்று, ஆங்கே - அப்பொழுதே, பேதை - 
பேதையாதிய, மடமொழி - மடப்பத்தினையுடைய மொழியை 
யுடையாளது, எவ்வம்‌ கெட - வருத்தம்‌ நீங்க, குறி செய்‌ 
தேம்‌ - (மீளுங்காலத்தை அறிவித்தற்குக்‌) குறி செய்தேம்‌ (ஆத 
லின்‌, தேரினை விரைவிற்‌ செலுத்துவாயாம்‌), 


104 


க-ரை: மேகம்‌ மேற்கு மலையிடத்து மழை பொழியும்‌ 
கார்காலமே நாம்‌ தலைவிக்கு வருவதாகக்‌ குறி செய்தோம்‌. 
ஆதலின்‌ தேரைச்‌ செலுத்து. 

ஆகம்‌ - அகம்‌ என்பதன்‌ நீட்டல்‌ விகாரம்‌., இடம்‌, 
ஆங்கு - என்பன காலத்தை உணர்த்தின. மடமொழி - 
அன்மொழித்தொகை. “கொள்‌ அப்பு இறைக்கும்‌” என்பதை 
“கொள்ளப்‌ பிறக்கும்‌? எனப்‌ பாடங்கொள்ளின்‌ மழை சொரி 
யத்‌ தோன்றும்‌ எனவும்‌ உரைக்க. 


பெருவிறல்‌ வானம்‌ 


தோழி, “கார்காலத்தில்‌ வம்‌ துவிடுவதாகக்‌ கூறிச்‌ 
சென்ற தலைவர்‌, இன்னும்‌ வராதது ஏனோ? தலைவியை எவ்‌ 
விதம்‌ ஆற்றுவன்‌,”? என்று தனது ஆற்றாமையை உரைத்‌ 


தாள்‌. 


விரிதிரை வெள்ளம்‌ வெறுப்பப்‌ பருகிப்‌, 

பெருவிறல்‌ வானம்‌ பெருவரை சேரும்‌, 

௧௬௮ணி காலம்‌ குறித்தார்‌; திரு௮ணிந்த 

ஒள்‌ நுதல்‌ மாதர்‌ திறத்து. 34 


பரை: பெருவிறல்‌ - மிக்க பெருமையையுடைய, 
வானம்‌ - மேகமானது, விரிதிரை - விரிந்த அலைகளையுடைய 
வெள்ளம்‌ - கடலினது நீரை, வெறுப்பப்‌ பருகி - வெறுக்கும்‌ 
படி நிறைய உண்டு, பெருவரை - பெரிய மலையை, சேரும்‌ - 
அடையும்‌, ௧௫ அணி காலம்‌ - கார்‌ காலமே, திரு அணிந்த - 
உத்தி எனும்‌ அணியை அணிந்த, ஒள்‌ நுதல்‌ - ஒளி பொருந்‌ 
திய நெற்றியையுடைய, மாதர்‌ திறத்து - காதலியிடத்து, 
குறித்தார்‌ - (தாம்‌ மீண்டு வருதலைக்‌) குறிப்பிட்டார்‌. 


கரை: மேகமான து கடல்நீரை உண்டு, மலையிடத்‌ 
தைச்‌ சேரும்‌ கார்காலமே நம்தலைவிக்குக்‌ குறி செய்த கால 
மாகும்‌. 


வெறுத்தல்‌ - நிறைதல்‌; வேண்டும்‌ வேண்டாமென்ற 
அளவு. ௧௬ அணி காலம்‌ - கார்காலம்‌. திரு அணி - தாம 
ரைப்‌ பூப்போல்‌ தலையில்‌ அணியும்‌ ஒருவகை அணி. இதனை 
உச்சிப்பூ என்பர்‌, உத்தி என்று திருமுருகாற்றுப்‌ படை 
“தெய்வ உத்தியொடு வலம்புரி வயின்‌ வைத்து? (23-அடி) 
என்று கூறும்‌, 'பெருவிறல்‌ வானம்‌? - கெடுப்பதும்‌ எடுப்ப 
தும்‌ பெற்றமையைக்‌ கருதி என்க. 


14 


105 


மழை இரங்கும்‌ மரண 


தோழி, “தலைவர்‌ பிரிவால்‌ தலைவி பசலை மிகலானாள்‌. 
வானமும்‌ இவளுக்காக இரங்கி மழை தொடங்கி கார்கா 
லத்தை அறிவித்தது. இதை இன்னும்‌ தலைவர்‌ அறிந்து 
வாராதிருக்கிறார்‌. யாது கூறி ஆற்றுவன்‌,” என்று தன்‌ 
ஆற்றாமை தோன்‌ றக்‌ கூறினாள்‌. 

சென்றநம்‌ காதலர்‌ சேண்‌இகந்தார்‌ என்றெண்ணி, 

ஒன்றிய கோயொ([டு) இடும்பை 'பலகூர, 

வென்றி முரசின்‌ இரங்கி, எழில்வானம்‌ 

நின்றும்‌ இரங்கும்‌ இவட்கு. 35 

பரை: சென்ற நம்‌ காதலர்‌ - பிரிந்து சென்ற நம்‌ தலை 
வர்‌, . சேண்‌ - நெடுந்‌ தூரத்தை, இகந்தார்‌ - கடந்து சென்றார்‌, 
என்று - என்று, எண்ணி - நினைத்து, ஒன்றிய நோயொடு - 
பொருந்திய பசலை நோயுடனே, இடும்பை பல - துன்பங்கள்‌, 
கூர - மிகுதலால்‌, இவட்கு - இவள்‌ பொருட்டு, எழில்வானம்‌ - 
எழுச்சியையுடைய மேகமானது, வென்றி - வெற்றியை அறி 
விக்கும்‌, முரசின்‌ - முரசைப்‌ போல, இரங்கி - இடித்து, நின்‌ 
றும்‌ - வானிடத்திருந்தும்‌, இரங்கும்‌ - மழை சொரிந்துநிற்கும்‌. 

கஃறை: பிரிந்து சென்ற தலைவரை நினைத்து, பசப்பு 
மிகப்‌ பெறுதலால்‌, மேகம்‌ டிடிமுழங்கி மழை சொரியவும்‌, 
இன்னும்‌ வாராதிருக்கிறார்‌. எவ்விதம்‌ பொறுப்பாள்‌ தலைவி, 

முரசின்‌ - இன்‌ உவம உருபு, எழில்‌-- எழுச்சி, “வான்‌ 
இரங்கும்‌ இவட்கு” என்றதனால்‌ வானே இரங்குகிறது. 
ஆனால்‌ உரிமையுடையர்‌ மனம்‌ இரங்காதது ஏனோ” என்று 
வருத்தமிகுதியை வெளிப்படுத்‌ துகிறது. 


நல்‌ விருந்து 
தலைமகன்‌ பாகனிடம்‌, “செம்முல்லைகள்‌ பூத்தன. ஆத 
லின்‌ தலைவியின்‌ ஊர்‌ விருந்துகொண்‌ டாடும்‌ இடமாகும்‌. 
விரைவிற்‌ செல்வோம்‌,?? என்று கூறினான்‌. 
சிரல்வரய்‌ வனப்பின வாகி, நிரலொப்ப 
ஈர்ந்தண்‌ தளவம்‌ தகைந்தன; -- சீர்த்தக்க 
செல்வம்‌ மழைமதர்க்கண்‌ சின்மொழிப்‌ பேதை ஊர்‌ 
நல்விரும்‌(து) ஆக ஈமக்கு, 36 


106 


புரை: ஈர்ந்தண்‌ - குளிர்ச்சி பொருந்திய, தளவம்‌ - செம்‌ 
முல்லைப்‌ பூக்கள்‌, சிரல்‌ - சிச்சிலிப்‌ பறவைகள்‌, வாய்‌ - வாய்‌ 
போலும்‌, வனப்பின ஆகி - அழகையுடையனவா கி, நிரல்‌ - 
வரிசை, 'ஒப்ப- பொருந்த, தகைந்தன - அரும்பின; (ஆத 
லால்‌) சீர்த்தக்க - சிறந்த, செல்வம்‌ - செல்வத்தையுடைய, 
மழை - மழைபோல்‌, மதர்த்த கண்‌ - குளிர்ந்த கண்களையும்‌, 
சில்‌ மொழி - மென்மையான மொழியையுமுடைய, பேதை - 
கரதலியது; ஊர்‌ - ஊரானது, நமக்கு நல்‌ விருந்து ஆக- 
நம்க்கு நல்‌ விருந்து கொண்டாடும்‌. 


க-ரை: செம்ழுல்லை சிரிப்பது போல பூத்தன; ஆதலால்‌ 
நமக்குத்‌ தலைவியின்‌ ஊரானது றல்‌ விருந்து கொண்டாடும்‌ 
இடமாகும்‌. 


சிரல்‌ - சிச்சிலிப்‌ பறவை; மீன்‌ குத்திப்பறவை. எர்க்‌ 
தண்‌ - ஒரு பொருட்‌ பன்மொழி. சீர்த்தக்க - ஒரு சொன்னீர்‌ 
மைத்து. ஊர்‌ விருந்தாக - வினை ஆற்றிவந்த தலைவன்‌ 
தலைவியோடு விருந்தயரும்‌ வழக்கம்‌ பண்டு உண்டு. இதனை, 
“வினைகலந்து வென்றிக வேந்தன்‌ - மனைகலந்து மாலை 
அயர்கம்‌ விருந்து? எனும்‌ (குறள்‌ - 1268) ஆல்‌ அறிக. தள 
வம்‌ - செம்முல்லை. 


நீர்மேயும்‌ மேகம்‌ 


தோழி தலைவியை கோக்கி, 'போர்த்தொழிலில்‌ வல்லவ 
ரான ௩ம்‌ தலைவர்‌, கார்காலம்‌ தொடங்கியும்‌ வாராதிருக்க 
மாட்டார்‌. எவ்விதமும்‌ வருவர்‌ விரைவில்‌,” என்று ஆற்று 
வித்தாள்‌. 

கருங்கடல்‌ மேய்ந்த கமம்சூழ்‌ எழிலி, 

இரும்கல்‌ இறுவரை ஏறி உயிர்க்கும்‌; 

பெரும்பதக்‌ காலையும்‌ வாரார்கொல்‌? வேந்தன்‌ 

அரும்தொழில்‌ வாய்த்த நமர்‌. 37 


நுஃர: கருங்கடல்‌ - கரிய கடலின்‌ நீரை, மேய்ந்த - பரு 
திய, கமம்‌ - நிறைந்த, சூல்‌ - கருவினையுடைய, எழிலி - மேகமா 
னது, இரும்கல்‌ - பெரியமலையின்‌ , இறுவரை - பக்கங்களின்‌ 6 மல்‌, 
ஏறி -ஏறிச்சென்று, உயிர்க்கும்‌ - நீரைச்‌ சொரியும்‌, பெரும்பதக்‌ 
காலையும்‌-மிக்க நல்ல சமய (கார்கால) த்தின்போது, வேந்தன்‌- 
அரசனது, அருந்தொழில்‌ - போர்த்தொழில்‌, வாய்த்த - 
(முடிவு) வாய்க்கப்‌ பெற்ற, நமர்‌ - நம்‌ தலைவர்‌, வாரார்கொல்‌ - 
வாராதிருப்பரோ? (வாராதிரார்‌). 


107 


க-ரை: கடல்‌ நீரையுண்டு, மலையிடத்தில்‌ மழைபொழி 
யும்‌ கார்காலத்தில்‌, வேக்தன து தொமில்‌ முடிவுற்றிருப்‌ 
பின்‌ தலைவர்‌ வாரா திரார்‌. ்‌ 


கடல்‌ - முதலாகு பெயர்‌, உயிர்த்தல்‌ - ஈண்டு நீரைச்‌ 
சொரிதலைக்‌ குறித்தது. அருக்‌ தொழில்‌ முடிந்திராது, 
முடிங்திருப்பின்‌ வாராதிரார்‌ என்று ஆற்றுவித்த அருமை 
யும்‌ தலைவரின்‌ பெருமையும்‌ அறியத்தக்கது. மேய்ந்த - 
இலக்கணை. 


வேழம்‌ பிடியுடன்‌ விளையாடல்‌ 


தோழி தலைவியிடம்‌, (வேழம்‌ பிடியொடு விளையாடலைப்‌ 
பார்த்தும்‌ வாராதிரார்‌. இதற்காக ஊடல்‌ வேண்டாம்‌? 
என்று ஆற்றுவித்தாள்‌. 


புகர்முகம்‌ பூழிப்‌ புரள, உயர்நிலைய 

வெஞ்சின வேழம்‌ .பிடியோ(டு) இசைந்தாடும்‌, 
தண்பதக்‌ காலையும்‌ வாரார்‌ எவன்கொலோ? 
ஒண்தொடி ஊடு நிலை. 38 


மு-ரை: உயர்‌ நிலைய - உயர்ந்த தன்மையினையுடைய, 
வெம்‌ சினம்‌ வேழம்‌ - கடிய கோபத்தினையுடைய ஆண்யானை 
களின்‌, புகர்‌ முகம்‌ - புள்ளிகளையுடைய முகமானது, பூழி 
புரள - புழுதியில்‌ புரளும்‌ நிலையில்‌, பிடியோடு - பெண்யானை 
களோடும்‌, (இசைந்துஆடும்‌ - சேர்ந்து விளையாடும்‌, தண்பதம்‌ 
காலையும்‌ - தக்க நல்‌ சமயத்தைப்‌ பார்த்தும்‌, வாரார்‌ - நம்‌ தலைவர்‌ 
வாராரானார்‌; (ஆதலால்‌) ஒள்‌ தொடி - ஒளி பொருந்திய வள 
யணிந்தவளே, ஊடு நிலை-( அவருக்காக) பிணங்குவது, எவன்‌ 
கொல்‌ - என்ன காரணம்‌? 


க-ரை: களிறு பிடியோடு விளையாடலைக்‌ கண்டும்‌ ௩ம்‌ 
தலைவர்‌ வாராரானார்‌. ஆதலால்‌ அவருக்காகப்‌ பிணங்குவது 
அழகல்ல. 


பூழி - புழுதி. இசைந்தாடும்‌ - இணைந்தாடும்‌. *தண்‌ 
பதக்‌ காலை? என்பதால்‌ கார்காலமும்‌, “வேழம்‌ பிடியோ 
டிசைந்தாடும்‌? என்பதால்‌ வருதற்குக்‌ காரணமும்‌ குறித்தவா 
ராயிற்று, ஆனால்‌, பருவத்தில்‌ வாராமையால்‌ பொய்ம்மை 
யையும்‌, பிடியோடி சைந்தாடலைக்கண்டும்‌ வாராததால்‌ அன்‌ 
பின்மையையும்‌ உடையாராயிற்று. இதனால்‌ இத்தலைவருக்‌ 


108 


காக வருந்தல்‌ பயனில்லை என்பதை உள்‌ நிறுத்திக்‌ கூறி 
னாள்‌. இனி வாரார்‌ கொல்லோ என இயைத்து, வருவர்‌. 
நீ ஊடுதல்‌ பொருந்தா எனவும்‌ முடிக்க. 


பெரன்னேர்‌ 
தோழி தலைவியிடம்‌, *நொச்சிப்‌ பூவைச்‌ சூடி, பொன்‌ : 
னேர்‌ பூட்டுவோர்‌, ௩ம்‌ தலைவர்மேல்‌ அலர்‌ தூற்றலாயினர்‌. 
ஆதலின்‌ அதனைப்போக்க விரைவில்‌ வருவர்‌? என்று 
ஆற்றுவித்தாள்‌. 
அலவன்கண்‌ ஏய்ப்ப அரும்‌(பு)ஈன்‌ (று), அவிழ்ந்த 
கரும்குரல்‌ நொச்சிப்‌ பசும்தழை சூடி, 
இரும்புனம்‌ ஏர்க்கடி கொண்டார்‌; பெருங்கெளவை 
ஆகின்று நம்மூர்‌ அவர்க்கு. 39 


முஃரை: அலவன்கண்‌ - நண்டின்கண்ணினை, ஏய்ப்ப - 
ஒப்ப, அரும்பு ஈன்ற - அரும்பினைத்‌ தந்து, அவிழ்ந்த - (பின்‌) 
மலர்ந்த,  கரும்குரல்‌ - கரிய பூங்கொத்தினையுடைய, நொச்சி - 
தொச்சியினது, பசும்‌ தழை - பசிய தழையை, : சூடி - சூடிக்‌ 
கொண்டு, இரும்புனம்‌ - பெரிய புனங்களில்‌, ஏர்க்கடி - பொன்‌ 
னேர்‌ உழ, கொண்டார்‌ - தொடங்கினார்கள்‌; (ஆதலால்‌) நம்‌ 
ஊர்‌ - நம்‌ ஊரினிடத்து, அவர்க்கு - நம்‌ தலைவர்க்கு, பெரும்‌ 
கெளவை ஆகின்று - பெரிய அலராயிற்று. 


கஃரை: நொச்சிப்‌ பூவைச்சூடி, உழவர்‌ பொன்னேர்‌ 
தொடங்கினார்கள்‌. ஆதலால்‌ அலராயிற்று. 


்‌... குரல்‌- பூங்கொத்து, ஏர்க்கடி - ஏர்க்கட்டு என்பதன்‌ 
திரிபு; புதிதாய்‌ ஏருழத்‌ தொடங்குதல்‌, இதனை - நல்லேர்‌, 
பொன்னேர்‌ என்பர்‌. நொச்சிப்‌ பூச்‌ சூடி பொன்னேர்‌ 
உழுதல்‌ பண்டைய மரபு. அலரை அகற்ற விரைவில்‌ 
வருவர்‌ என்பது குறிப்பால்‌ பெற்றது. 


சந்து நிற எழிலி 

தோழி தலைமகளை நோக்கி, “தலைவர்‌ கூறிய காலமும்‌ 
வந்தது. நின்‌ பசலைக்கு மருந்தாக அல்லவோ மேகமும்‌ ௧௬ 
நிறம்‌ பெற்றது. அது மட்டுமா, நின்‌ நுதல்‌ கூட. ஒளி ' 
பெறலாயிற்று. ஆதலின்‌ பருவத்தை. அறியும்‌ அவர்‌, 
விரைவில்‌ வருவர்‌? என்று ஆற்றுவித்தாள்‌. ்‌ 


109 


வந்தன செய்குறி வாரார்‌ அவரென்று 

கொந்த ஒருத்திக்கு நோய்தீர்‌ மருந்தாகி, 

இந்தின்‌ கருவண்ணம்‌ கொண்டன்‌ (று) எழில்வானம்‌; 
நந்தும்மென்‌ பேதை நுதல்‌, 40- 


புரை: மென்பேதை - மென்மைத்‌ தன்மையுடைய 
பேதையே, செய்குறி - தலைவர்‌ செய்த குறிகள்‌, வந்தன - 
வந்துவிட்டன, அவர்‌ வாரார்‌ என்று - தலைவர்‌ வரமாட்டா 
ரென்று, நொந்த ஒருத்திக்கு - துன்புற்ற நினக்கு, நோய்தீர்‌- 
அந்நோயைத்‌ தீர்க்கும்‌, மருந்தாகி - மருந்துமாகி, எழில்‌ 
வானம்‌ - அழகிய மேகமானது, இந்தின்‌ - ஈச்சம்பழத்தின்‌, 
௧௬ வண்ணம்‌ - கரிய நிறத்தை, கொண்டன்று - கொண்டது; 
(ஆதலால்‌) நுதல்‌ -'நினது நெற்றி, நந்தும்‌ - (இனி) ஒளிவள 
ரப்‌ பெறும்‌. 


க-ரை: தலைவர்‌ செய்த குறிகள்‌ வந்துவிட்டன. தலை 
வர்‌ வாராரென்‌ று வருந்திய தலைவிக்கு மருந்தாகி யல்லவோ 
மேகம்‌ கருகிறம்‌ பெற்றது. இனி நின்‌ நுதலும்‌ ஒளிபெறும்‌. 


இந்து - ஈந்தென்பதின்‌ குறுக்கல்‌ விகாரம்‌; ஈச்சமரம்‌. 
நந்தும்‌ - வளரும்‌. பிரிவால்‌ நுதல்‌ ஒளி அற்று இருத்தலும்‌, 
வரின்‌ நுதல்‌ அழகுறலும்‌ இயல்பாம்‌. இதனையே தோழி 
நுதல்‌ ஒளிவிடுமென ஆற்றுவித்தாள்‌. 


A 


கர்‌ ம்‌ 


ட. “i னா ௬ 


7 | sri! 
Wo 


